Project Madurai 


மதுரை தமிழ்‌ இலக்கிய 
மின்தொருப்புத்‌ திட்டம்‌ 


நாலடியார்‌ மூலமும்‌ 
மகாதேவ முதலியார்‌ அரும்பொருள்‌ விளக்கமும்‌ 


nAlaTiyAr with the notes of 
makAtEva mutaliyAr 


In tamil script, unicode/utf-8 format 


Acknowledgements: 
Our Sincere thanks go to the Digital Libtrary of India for providing a scanned image 
version of this work. This etext has been prepared using the Distributed Proof- 
reading Implementation and we thank the following volunteers for their assistance 
in the preparation of this work. 
Anbu Jaya, ௩. Navaneethakrishnan, P. Thulasimani, V. Ramasami, 
5. Kalyankumar, 5. Thamizharasu & V. Jambulingam 
Preparation of HTML and PDF versions: Dr. K. Kalyanasundaram, Lausanne, 
Switzerland. 


© Project Madurai, 1998-2015. 
Project Madurai is an open, voluntary, worldwide initiative devoted to preparation 
of electronic texts of tamil literary works and to distribute them free on the Internet. 
Details of Project Madurai are available at the website 
http://wwWw.projectmadurai.org/ 
You are welcome to freely distribute this file, provided this header page is kept 


intact. 


நாலடியார்‌ மூலமும்‌ 
மகாதேவ முதலியார்‌ அரும்பொருள்‌ விளக்கமும்‌ 


Source: 
சமண முனிவர்கள்‌ இயற்றிய "நாலடியார்‌" 
இது சென்னைக்‌ கிறித்தவ கலாசாலைத்‌ தமிழாசிரியர்‌ 
வா. மகாதேவ முதலியார்‌ அவர்கள்‌ எழுதிய 
அரும்பொருள்‌ விளக்கத்துடன்‌ 
திருநெல்வேலி, தென்னிந்திய சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌ லிமிடெட்‌, 
திருநெல்வேலி & சென்னை. 
ருத்ரோத்காரி வருடம்‌ மாசி மாதம்‌. 
கழக வெளியீடு-27 
Published by: The South Indian Saiva Siddhanta Works Publishing Society, 


Tinnevelly, Limited, Tinnevelly & Madras 


March 1924 
பொருளடக்கம்‌ 
கடவுள்‌ வாழ்த்து 
1. அறத்துப்பால்‌ 
i. துறவறவியல்‌ 
1. செல்வநிலையாமை 1-10 5. தூய்தன்மை ... 41-50 
2. இளமைநிலையாமை ... 11-20 6.துறவு ... ... 51-60 
3. யாக்கைநிலையாமை ... 21-30 7. சினமின்மை ... 61-70 
4. அறன்வலியுறுத்தல்‌ 31-40 
i. இல்லறவியல்‌ 
8. பொறையுடைமை ... 71-80 11. பழவினை... ... 101-110 
9. பிறர்மனைநயவாமை 81-90 12. மெய்ம்மை ... 111- 120 
10. ஈகை ... 91-100 13. தீவினையச்சம்‌ ... ... 121-130 
2. பொருட்பால்‌ 
i. அரசியல்‌ 
14. கல்வி 131-140 18. நல்லினஞ்சேர்தல்‌ 171 - 180 
15. குடிப்பிறப்பு 141-150 19. பெருமை 181 - 190 
16. மேன்மக்கள்‌ 151-160 20. தாளாண்மை 191 - 200 


17. பெரியாரைப்‌ பிழையாமை 161- 170 


i. நட்பியல்‌ 


21. சுற்றந்தழால்‌ 201- 210 23. நட்பிற்பிழை பொறுத்தல்‌ 221- 230 
22. நட்பாராய்தல்‌ 211- 220 24. கூடா நட்பு 231- 240 

i. இன்பவியல்‌ 

25 அறிவுடைமை 241- 250 27 நன்னெறியில்‌ செல்வம்‌ 261- 270 


26 அறிவின்மை 251- 260 


iV. துன்பவியல்‌ 


28 ஈயாமை 271 - 280 30 மானம்‌ 291 - 300 
29 இன்மை 281 - 280 31 இரவச்சம்‌ 301 - 310 
V. பொதுவியல்‌ 


32 அவையறித்தல்‌ 311-320 


1. பகையியல்‌ 


33 புல்லறிவாண்மை 321 - 330 35 கீழ்மை 341 - 350 

34 பேதைமை 331 - 340 36 கயமை 351 - 360 

vi. பன்னெறியியல்‌ 

37 பன்னெறி 361- 370 39 கற்புடைமகளிர்‌ 381- 390 


38 பொதுமகளிர்‌ 371 - 380 
3. காமத்துப்பால்‌ 
40 காமநுதலியல்‌ 391- 400 


முகவுரை 


'ஒண்‌ டீந்‌ தமிழ்‌,' 'பாலேய்‌ தமிழ்‌,' 'பாட்டியற்றமிழ்‌,' 'மருவு வாய்மை வண்டமிழ்‌," 
'தண்டமிழ்‌,' 'பொங்கு தமிழ்‌,' 'முத்து முத்தமிழ்‌,' 'தமிழெனு மளப்பருஞ்‌ சலதி'யென 
ஆன்றோர்‌ உற்ற துரைத்த பெற்றிமை சான்ற நற்றமிழ்‌ நற்றமிழாமாறு ஆரய்ந்து 
வளர்த்த மதுரைச்‌ சங்கங்கள்‌ தலை, இடை, கடை யென மூன்றா மென்ப. அவற்றுள்‌ 
ஒவ்வொன்றி னின்றும்‌ வெளிப்போந்த அரிய பெரிய நூல்கள்‌ பற்பல. அவற்றுள்‌; 
தலைச்‌ சங்க நூலொன்றேனு மிஞ்ஞான்‌ றிலது, இடைச்‌ சங்க நூல்களுள்‌ 


'தொல்காப்பியம்‌' ஒன்றுமே யுளது, கடைச்‌ சங்க நூல்களுட்‌ பலவுள. 


வகை 


இப்‌ பலவற்றுள்‌; மேற்கணக்கு நூல்களும்‌, கீழ்க்‌ கணக்கு நூல்களும்‌ அடங்குவ. 


அவற்றுள்‌, கீழ்க்‌ கணக்கு நூல்கள்‌ பதினெட்டென்ப. அதனை, 


'நாலடி நான்மணி நானாற்ப தைந்திணைமுப்‌ 
பால்கடுகங்‌ கோவை பழமொழி மாமூல 
மின்னிலைசொல்‌ காஞ்சியுட னேலாதி யென்பவே 


கைந்நிலைய வாங்கீழ்க்‌ கணக்கு' 


என்னும்‌ பாவா னறிந்து கொள்க. இவை கீழ்க்கணக்கு நூலாய தென்னை யெனின்‌, 
ஐந்தடியி னேறாத செய்யுட்கள்‌ அறம்‌ பொருள்‌ இன்பங்கட்‌ கிலக்கணங்‌ கூறும்வழிப்‌ 
பிறபொருளும்‌ இடை யிடை தாவிச்‌ செல்லச்‌ சிலவெழுத்தாற்‌ சிலவாக வருதலின்‌; 


'அடிநிமிர்‌ விலலாச்‌ செய்யுட்‌ டொகுதி 


யறம்பொரு ளின்ப மடுக்கி யவ்வகைத்‌ 


திறம்பட வருவது கீழ்க்கணக்‌ காகும்‌' 


என்னும்‌ பன்னிரு பாட்டியற்‌ சூத்திரத்தானும்‌, 


'வனப்பிய றானே வகுக்குங்‌ காலைச்‌ 
சின்மென்‌ மொழியாற்‌ றாய பனுவலோ 
டம்மை தானே யடிநிமிர்‌ வின்றே' 


என்னுந்‌ தொல்காப்பியம்‌ பொருளதிகாரம்‌ செய்யுளியல்‌ 236-வது சூத்திரத்தானும்‌ 
அதற்குப்‌ பேராசிரியரும்‌ நச்சினார்க்கினியரும்‌ வரைந்த வுரையானுந்‌ தெளிக வென்க. 


இக்‌ கீழ்க்கணக்கு நூல்களையே 'தாய பனுவல்‌' எனவுங்‌ கூறுப. 


இவை பதினெட்டனு ளொன்று 'நாலடி நானூறு' எனவும்‌ 'நாலடியார்‌' எனவும்‌ 
வழங்கு மிந்நூல்‌. அறம்‌, பொருள்‌, இன்பம்‌ பற்றி சிலவாய மெல்லிய மொழிகளான்‌ 
ஐந்தடியி னேறாது நானூறு வெண்பாக்களி னமைதலின்‌, இது கீழ்க்கணக்குநூ 


லாயினமை காண்க. 


பெயர்க்‌ காரணம்‌ 


நாலடி என்பது நான்காகிய அடிகளை யுடையது என விரிந்து வெண்பாவிற்குப்‌ 
பண்புத்‌ தொகைப்‌ புறத்துப்‌ பிறந்த அன்மொழித்‌ தொகைக்‌ காரணப்‌ பெயராய்‌; 


அதன்மேலும்‌, வெண்பாவா னியன்ற நூற்குக்‌ கருவி யாகுபெயராயிற்‌ றென்க. ஆர்‌ 
என்பது சிறப்புப்பற்றி வந்த விகுதியாமென்றுணர்க. 


வரலாறு 


வற்கடஞ்‌ சென்றமையின்‌, அவரவர்க்குரிய நாட்டினை விட்டுப்‌ பாண்டி நாடு புக்க 
எண்ணாயிரஞ்‌ சமண முனிவர்களை வரவேற்று உக்கிரப்‌ பெருவழுதி யென்பான்‌ 
உண்டி உறையுண்‌ முதலியன உதவிப்‌ புறந்தந்தனன்‌. அவரவர்‌ நாடு செழிப்‌ புற்றமை 
தெரிந்ததும்‌ அம்‌ முனிவர்கள்‌ தத்தம்‌ நாடு செல்லப்‌ பரிந்து அரசனைத்‌ தமக்கு விடை 
தருமாறு பன்முறை வேண்ட அவன்‌ கல்வியறி வொழுக்கங்களிற்‌ சிறந்த அன்னாரிற்‌ 
பிரிய மனமின்றி விடை தாராதிருந்தனன்‌. அஃதறிந்த முனிவர்கள்‌ தலைக்கொரு 
பாவாக எண்ணாயிரம்‌ பாக்க ளியற்றித்‌ தத்தம்‌ இருக்கையின்‌ கீழிட்டுப்‌ பிறரறியா 
வண்ணம்‌ இரவின்கண்‌ மதுரை நீங்கிச்‌ சென்றனர்‌. மறுநாட்‌ காலை யரசன்‌ 
அம்முனிவர்களைக்‌ காணாது கவலை கொண்டு அவர்க ளிருக்கைகளை ஆராய்ந்துழி 
அவரவர்‌ இருக்கையின்‌ கீழ்‌ ஒவ்வொரு பாவரைந்த ஏடு இருக்கக்‌ கண்டு ஒன்றற்‌ 
கொன்று ஒப்பு நோக்க ஒன்றோடொன்று கருத்து வகையான்‌ ஒவ்வாமை யுணர்ந்து 
அவற்றை வைகையாற்றின்‌ எறியுமாறு ஏவினன்‌. எறியுண்ட ஏடுகளுள்‌ நானூறு 
எதிரேறிக்‌ கரை சேர்ந்தன. அங்ஙனஞ்‌ சேர்ந்தமை கேட்டு மன்னன்‌ வியந்து அவற்றைத்‌ 


திரட்டி ஒரு நூலாக்கி 'நாலடியார்‌' எனப்‌ பெயர்‌ புனைந்தனன்‌. 


மன்னன்‌ வழுதியர்கோன்‌ வையைப்பே ராற்றின்‌ 
எண்ணி யிருநான்‌்கோ டாயிரவ--ருன்னி 
யெழுதியிடு மேட்டி லெதிரே நடந்த 

பழுதிலா நாலடியைப்‌ பார்‌' 


என்னும்‌ வெண்பா இதற்குச்‌ சான்று பகர்தல்‌ காண்க. 


பாகுபாடு 


பதுமனா ரென்பார்‌ இந்நூலை மூன்று பால்‌ பதினொரியல்‌ நாற்பது அதிகாரம்‌ ஆகப்‌ 
பாகுபடுத்தா ரென்ப. அவர்‌ அவற்றைத்‌ தக்க காரணங்‌ கொண்டே ஒருமிமுறையின்‌ 
வைத்தாரென்பது அங்கையினெல்லியாம்‌. அங்ஙனமாக, அவர்‌ முறை பொருந்தா முறை 

யென்பர்‌ ஒரு சிலர்‌. பாயசம்‌ பருகிப்‌ பின்‌ உண்ணப்‌ புகுவாரு முலகி னுண்டாகலின்‌, 
அவருரை வெற்றுரையென விடுக்க. சில அதிகாரங்களில்‌ அவற்றிற்‌ குரிய பொருட்‌ 
கேலாப்‌ பாக்கள்‌ தோன்றுகின்றன. இந்நூல்‌ பல்லோ ரியற்றிய தொன்‌ றாகலின்‌, 
இத்துணைப்‌ பொருட்பொருத்தமுற அமைந்ததே வியப்பென்‌ றமைக.. இனி 

இப்‌ பதுமனா ரென்பார்‌ இந்‌ நூற்கு ஓரரிய வுரையும்‌ வகுத்தன ரென்ப. 


காலம்‌ 


இந்‌ நூற்‌ காலம்‌ கடைச்‌ சங்க காலமென்பதற்‌ கையமின்று. இக்‌ காலத்து ஆராய்ச்சி 
வல்லார்‌ அஃது இரண்டாயிரம்‌ ஆண்டுகட்கு முன்‌ என்ப. 


சீர்‌ 


'ஆலும்‌ வேலும்‌ பல்லுக்‌ குறுதி 
நாலு மிரண்டுஞ்‌ சொல்லுக்‌ குறுதி' 


'பழகுதமிழ்ச்‌ சொல்லருமை நாலிரண்டில்‌' 


'வெள்ளாண்‌ மரபுக்கு வேதமெனச்சான்றோ 
ரெல்லாருங்‌ கூடி யெடுத்துரைத்த - சொல்லாய்ந்த 
நாலடி நானூறு நன்கினிதா வென்மனத்தே 
சீலமுட னிற்க தெளிந்து" 


என்னும்‌ பின்னோர்‌ கொள்கைகளான்‌ நூற்பெருமை இனிது விளங்குதல்‌ காண்க. 


விழுமிய சொல்லும்‌, கெழுமிய பொருளுங்‌ கொண்டு; செறிவு, தெளிவு முதலிய 
குணங்களும்‌ தன்மை நவிற்சி, உவமை முதலிய அணிகளும்‌ நிரம்பி; ஆண்மகன்‌ தேடத்‌ 

தக்கன வாகிய அறம்‌ பொரு ளின்பம்‌ வீடென்னும்‌ நாற்பொருளையும்‌ நன்கு 
விரிக்கும்‌ இந்‌ நாலின்‌ சீர்‌ கண்டன்றோ இதனைப்‌ பாடங்‌ கேட்கு நூலாக்கினர்‌ 
தமிழகத்துப்‌ பெரியார்‌. 


திருநெல்வேலித்‌ தென்னிந்திய சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகத்தார்‌ 
விரும்பியவாறு யான்‌ இதற்கு ஓர்‌ 'அரும்பொருள்‌ விளக்கம்‌' எழுதினன்‌. அதன்கட 


குறையேனுங்‌ குற்றமேனுங்‌ காணப்படின்‌, அறிவுடை யுலகம்‌ அவற்றைப்‌ பாராட்டாது 
கொள்ளுமாறு வேண்டுகின்றனன்‌. 


நாலடியார்‌ 
கடவுள்‌ வாழ்த்து 


நேரிசை வெண்பா 
வானிடு வில்லின்‌ வரவறியா வாய்மையாற்‌ 
கானிலந்‌ தோயாக்‌ கடவுளை - யாநிலஞ்‌ 
சென்னி யுறவணங்கிச்‌ சேர்துமெம்‌ முள்ளத்து 
முன்னி யவைமுடிக வென்று. 


அரும்பொருள்‌ விளக்கம்‌ 


வான்‌ இடு வில்‌ - இந்திர தனுசு. இன்‌ - ஐந்தனுருபு; ஒப்புப்‌ பொருளது. வரவு - 
பிறப்பு. அது வருத லறியாலாகாமையின்‌ 'வானிடு வில்லின்‌ வரவு' என்றார்‌. 


'விழித்திமைக்கு மாத்திரை யன்றோ வொருவனழித்துப்‌ பிறக்கும்‌ பிறப்பு' என 
இந்நூலிற்‌ பின்னும்‌ [இரவச்சம்‌], 


'உறங்குவது போலுஞ்‌ சாக்கா டுறங்கி 

விழிப்பது போலும்‌ பிறப்பு' எனத்‌ திருக்குறளினும்‌, 

'பிறந்தவர்‌ சாதலு மிறந்தவர்‌ பிறத்தலு 

முறங்கலும்‌ விழித்தலும்‌ போன்ற போன்ற துண்மையால்‌' என மணிமேகலையினு 
மிருத்தல்‌ காண்க. 


அறியா - அறிந்து. வாய்மை - தத்துவஞானம்‌. 'வாய்மையால்‌ அறியா' என மாற்றுக. 
கால்‌ நிலம்‌ தோயாக்‌ கடவுள்‌ என்றது அருகனை. கடவுள்‌ - 'கட' பகுதி, 'உள்‌' வினை 
முதற்பொருள்‌ விகுதி; எல்லாவற்றையுமங்‌ கடந்தவன்‌ என்பது பொருள்‌. சென்னி - 
தலை. சேர்தும்‌ - சேர்வோம்‌. முன்னியவை - நினைத்தவை. 'முடிக என்று சேர்தும்‌' என 


முடிவு செய்க. 


1. அறத்துப்பால்‌ 
1.1. துறவறவியல்‌ 


முதல்‌ அதிகாரம்‌- செல்வநிலையாமை 


அறுசுவை யுண்டி யமர்ந்தில்லா ளூட்ட 
மறுசிகை நீக்கியுண்‌ டாரும்‌ - வறிஞராய்ச்‌ 
சென்றிரப்ப ரோரிடத்துக்‌ கூழெனிற்‌ செல்வமொன்‌ 


றுண்டாக வைக்கற்பாற்‌ றன்று. 


துகடீர்‌ பெருஞ்செல்வந்‌ தோன்றியக்காற்‌ றொட்டுப்‌ 
பகடு நடந்தகூழ்‌ பல்லாரோ டுண்க 
அகடுற யார்மாட்டு நில்லாது செல்வஞ்‌ 


சகடக்கால்‌ போல வரும்‌. 


யானை எருத்தம்‌ பொலிய, குடை நிழற்கீழ்ச்‌ 
சேனைத்‌ தலைவராய்ச்‌ சென்றோரும்‌, ஏனை 
வினை உலப்ப, வேறு ஆகி வீழ்வர்‌, தாம்‌ கொண்ட 


மனையாளை மாற்றார்‌ கொள. 


'நின்றன நின்றன நில்லா' என உணர்ந்து, 
ஒன்றின ஒன்றின வல்லே, செயின்‌, செய்க- 
சென்றன சென்றன, வாழ்நாள்‌; செறுத்து, உடன்‌ 


வந்தது வந்தது, கூற்று! 


என்னானும்‌ ஒன்று தம்‌ கையுறப்‌ பெற்றக்கால்‌, 
பின்‌ ஆவது என்று பிடித்து இரார்‌, முன்னே 
கொடுத்தார்‌ உயப்‌ போவர்‌-கோடு இல்‌ தீக்‌ கூற்றம்‌. 


தொடுத்து ஆறு செல்லும்‌ சுரம்‌. 


இழைத்த நாள்‌ எல்லை இகவா; பிழைத்து ஒரீஇ, 
கூற்றம்‌ குதித்து உய்ந்தார்‌ ஈங்கு இல்லை;-ஆற்றப்‌ 
பெரும்‌ பொருள்‌ வைத்தீர்‌!-வழங்குமின்‌; நாளைத்‌ 
'தழீஇம்‌ தழீஇம்‌' தண்ணம்‌ படும்‌. 


தோற்றம்‌ சால்‌ ஞாயிறு நாழியா, வைகலும்‌ 
கூற்றம்‌ அளந்து, நும்‌ நாள்‌ உண்ணும்‌; ஆற்ற 
அறம்‌ செய்து அருளுடையீர்‌ ஆகுமின்‌; யாரும்‌ 


பிறந்தும்‌, பிறவாதாரில்‌. 7 


'செல்வர்‌ யாம்‌!' என்று தாம்‌ செல்வுழி எண்ணாத 

புல்லறிவாளர்‌ பெருஞ்‌ செல்வம்‌, எல்லில்‌ 

கருங்‌ கொண்மூ வாய்‌ திறந்த மின்னுப்போல்‌ தோன்றி 

மருங்கு அறக்‌ கெட்டுவிடும்‌. 8 


உண்ணான்‌, ஒளி நிறான்‌, ஓங்கு புகழ்‌ செய்யான்‌, 

துன்னு அருங்‌ கேளிர்‌ துயர்‌ களையான்‌, கொன்னே 

வழங்கான்‌ பொருள்‌ காத்து இருப்பானேல்‌, 'அஆ! 

இழந்தான்‌' என்று எண்ணப்படும்‌. 9 


உடாஅதும்‌, உண்ணாதும்‌, தம்‌ உடம்பு செற்றும்‌, 

கெடாஅத நல்‌ அறமும்‌ செய்யார்‌, கொடாஅது 

வைத்து ஈட்டினார்‌ இழப்பர்‌;-வான்‌ தோய்‌ மலை நாட!- 

உய்த்து ஈட்டும்‌ தேனீக்‌ கரி. 10 


அரும்பொருள்‌ விளக்கம்‌ 


1. அறுசுவையாவன: கார்ப்பு, கைப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, இனிப்பு, புளிப்பு என்பன. 
அமர்ந்து - விரும்பி; (விரையாது) அமைந்து என்றலுமாம்‌. இல்லாள்‌ - மனைவி. 
மறுசிகை - பிற்பிடியை. நீக்கி - (முற்பிடியின்‌ ஆறின பகுதியை) நீக்கி, வறிஞர்‌ - 
தரித்திரர்‌. கூழ்‌ - அற்ப வுணவு. இரப்பர - யாசிப்பர்‌. உண்டாக - நிலையுள்ளதாக, 
வைக்கற்பாற்று - நினைக்கத்தக்க தன்மையுடைத்து. 


2. துகள்‌ தீர்‌ - குற்றம்‌ அற்ற. தோன்றியக்கால்‌ - எதிர்கால வினையெச்சம்‌. தொட்டு - 
(தோன்றும்‌ அந்நாள்‌) தொடங்கி. பகடு - எருமைக்‌ கிடாய்கள்‌. எருமைக்‌ கிடாய்கள்‌ 
உழுதுழைத்த தன்‌ பயனைத்‌ தான்‌ துய்த்தலின்‌, அதற்குப்‌ பிறரு முரியராமெனல்‌ 
குறித்தற்கு 'பாடு நடந்த கூழ்‌' என்றார்‌. கூழ்‌ - ஈண்டு 'உணவுப்‌ பொதுவாம்‌'. 
அன்னதானத்திற்‌ கொப்பதொரு தானம்‌ பிறிதில்லென்பார்‌ 'உண்க' என்றார்‌. 'உண்டி 
கொடுத்தோ ருயிர்‌ கொடுத்தோரே' எனபதூஉங்‌ காண்க. அகடு - நடுவு நிலைமை. 
சகடக்‌ கால்‌ - வண்டியின்‌ உருளை. 


10 


3. எருத்தம்‌ - பிடரி. குடை - சந்திரவட்டக்‌ குடை. சேனைத்‌ தலைவர்‌ - அரசர்‌; இது 
'படைமன்னர்‌' என்றாற்‌ போன்றது. 'தம்மைச்‌ சேனை சூழ்ந்துவர' என்பது குறிப்பு. 
சென்றோரும்‌ - உலாப்‌ போந்தவர்களும்‌. ஏனை வினை - தீவினை. உலப்ப - கெடுக்க 
வேறு ஆகி - நிலைமாறி. கொண்ட - மணஞ்செய்து கொண்ட. மனையாளை என்‌ புழிச்‌ 
சிறப்பும்மை விகாரத்தாற்‌ றொக்கது. மாற்றார்‌ - பகைவர்‌. 


4. நின்றன - (ஐம்பொறியான்‌ அறிய) நின்ற பொருள்கள்‌. நில்லா - நிலையா. 
ஒன்றின -(செய்யக்‌) கூடிய அறவினைகளை. 'செயின்‌ வல்லே செய்க' என மாறுக. 
வல்லே - விரைவின்‌; இஃதிடைச்‌ சொல்‌. செறுத்து - கோபித்து. உடன்‌ - விரைவின்‌. 
கூற்று - யமன்‌; உடலையும்‌ உயிரையும்‌ கூறு செய்தலிற்‌ 'கூற்று' எனப்‌ படுதல்‌ 
காண்க.'நின்றன நின்றன','ஒன்றின ஒன்றின' இவ்‌ வடுக்குக்கள்‌ மிகுதி பற்றியன; 
'சென்றன சென்றன", 'வந்தது வந்தது' இவ்‌ வடுக்குகள்‌ நிரைவு பற்றியன. 


5.ஆனும்‌ - 'ஆயினும்‌' என்பதன்‌ விகாரம்‌. பெற்ற்க்கால்‌ - பெற்றல்‌. பின்‌ ஆவது - 
(கொடுத்தல்‌) பின்பு செய்யலாவது. பிடித்து - இறுகப்பிடித்துக்‌ கொண்டு. இரா - 
இராமல்‌; வினையெச்ச விகுதி புணர்ந்து கட்டதென்க. உய - பிழைத்து; இது 'உய்ந்து' 
என்னும்‌ எச்சத்‌ திரிபாம்‌. கோடு - பக்ஷபாதம்‌; இது முதனிலைத்‌ தொழிற்பெயர்‌. 
'கூற்றம்‌' என்புழி. 'அம்‌' சாரியை. தொடுத்து - (பாசத்தாற்‌) கட்டி. ஆறு செல்லும்‌ - வழி 
நடக்கும்‌. சுரம்‌ - சுடு நிலத்தினின்றும்‌. 


6. இழைத்த நான்‌ - (ஊழ்வினை) வித்த ஆயுணான்‌. அகவா - கடவா. ஒரீஇ - நீங்கி; 
இது சொல்லிசையளபெடை. குதித்து - கடந்து; 'கூற்றங்‌ குதித்தலுங்‌ கைகூடும்‌' என்றார்‌ 
திருவள்ளுவனாரும்‌. ஆற்ற - மிக. நாளை - அடுத்த நாளே; ஈண்டுச்‌ சிறப்பேகாரந்‌ 
தொக்கதென்க. தழீஇம்‌ - சப்தாநுகரணம்‌; இரட்டைக்‌ கிளவி; இஅற்கையளபெடை. 
தண்ணம்‌ - சாப்பறை, 'இறப்பு நேரும்‌' என்பதனைத்‌ 'தழீஇந்‌ தழீஇந்‌ தண்ணம்‌ படும்‌' 
என வேறெரு வகையாற்‌ கூறுதலின்‌, இது 'பிறிதினவிற்சியணி' யென்றறிக. 


£. தோற்றம்‌ சால்‌ - தோன்றுதல்‌ அமைந்த, காலந்‌ தவறாது தோன்றுதலின்‌ இங்ஙனம்‌ 
விசேடித்தாரென்க; இனி, 'விளக்க மிக்க' எனினுமாம்‌. ஞாயிறு - சூரியன்‌. நாழியா - 
படியாகக்கொண்டு வைகலும்‌ - நாடோறும்‌. நுந்நாள்‌ - நும்‌ நாள்‌ எனப்‌ பிரிக்க. யாரும்‌ 
பிறந்தும்‌ பிறவாதாரில்‌. (அவ்வாறு ஆகாவிடின்‌ மனிதராய்ப்‌) பிரந்திருந்தும்‌ 
பிறவாதாருள்‌ வைத்து எண்ணப்‌ படுவர்‌; அஃதாவது விலங்கொடு வைத்து 
எண்ணப்படுவர்‌. 'பிறவாதாரில்‌' என்புழி ஏழனுருபு பிரித்துக்‌ கூட்டற்‌ பொருட்டு. 
எண்ணப்படுவர்‌ என்பது சொல்லெச்சம்‌; 'அறத்தாறிதுவென வேண்டா சிவிகை, 


பொறுத்தானோ டூர்ந்தா னிடை', (குறள்‌-37.) என்புழி 'உணரப்படும்‌' என்பதுபோல, 


11 


ஞாயிற்றைப்‌ படியாக வுருவகஞ்‌ செய்து நாளைத்‌ தானியமாக வுருவகஞ்‌ 
செய்யாமையின்‌ இஃதேக வேசவுருவகவணி. 


6. செல்வர்‌ யாம்‌ - (இது பொழுது) யாஞ்‌ செல்வ முடையோம்‌. தாம்‌ செல்வுழி - தாஞ்‌ 
செல்லக்‌ கடவதாகிய மறுமை யுலகத்தை. எல்லில்‌ - இரவில்‌. கொண்மூ - மேகம்‌. 


'வாய்திறந்த' என்பது காரணப்‌ பொருட்டில்‌ வந்த பெயெரெச்சம்‌; வெளியிட்ட வென்பது 


பொருள்‌ 'மின்னு' என்புழி உசரஞ்‌ சாரியை. மருங்கு அற - இடமுந்‌ தெரியாதபடி; இழிவு 
சிறப்பும்மை விகாரத்தாற்‌ றொக்கதென்க. 


9. ஒளியாவது தாம்‌ உளகாலத்து எல்லாராலும்‌ நன்கு மதிக்கப்படுதல்‌, 'ஓஒதல்‌ 
வேண்டு மொளிமாழ்குஞ்‌ செய்வினை' என்னுந்‌ திருக்குறளுக்குப்‌ பரிமேலழகருரை 
காண்க. புகழாவது தமக்குப்‌ பின்‌ உலக முன்னளவும்‌ நிற்கும்‌ கீர்த்தி. துன்‌ அருங்‌ 
கேளிர்‌- சேர்தற்கு அரிய உறவினர்‌; கேளிர்‌ என்பதற்கு (நன்மை) கேட்பவர்‌' என்பது 
சொல்லின்படி பொருள்‌. கொன்னே - கைம்மாறு கருதாது. 'ஆஆ' என்பது இரக்கக்‌ 
குறிப்பிடைச்‌ சொல்‌. உண்ணான்‌, நிறான்‌, செய்யான்‌, களையான்‌, வழங்கான்‌ 'என்பன 
முற்றெச்சங்கள்‌. 


10. அளபெடைகள்‌ இசை நிறைக்க வந்தன. செற்றும்‌ - வருத்தியும்‌. கெடாஅத- 
(என்றும்‌) அழியாத; 'தாம்‌ அழியாமைக்குக்‌ காரணமாகிய' எனவும்‌, '(தன்னை விரும்பிச்‌ 
செய்தவர்களைக்‌)கெடுக்காத' எனவும்‌ பொருள்‌ கூறுவாருமுளர்‌. ஈட்டினார்‌ - (மேன்‌ 
மேலும்‌) சம்பாதித்தவர்‌. கரி - சாட்சி. தேனீக்கள்‌ பல நாள்‌ ஓயாது உழன்று பல 
மலர்களிற்‌ சிறிது சிறிது கொண்டு சேர்த்துவைத்த தேனை ஒரு நாள்‌ பிறனொருவன்‌ 


கொண்டு போவது போல, ஒருவன்‌ பலகாலமாகச்‌ சேர்த்துவைத்த செல்வத்தை ஒரு 
நாள்‌ கள்வர்‌ முதலியோர்‌ கவர்வரென்பது கருத்து. 


அதிகாரம்‌ 2. இளமை நிலையாமை 


(இளமையின்‌ நிலையில்லாமையை உணர்த்துதல்‌ .) 


நரைவரும்‌ என்றெண்ணி நல்லறி வாளர்‌ 


குழவி யிடத்தே துறந்தார்‌ ; - புரைதீரா 
மன்னா இளமை மகிழ்ந்தாரே கோல்‌ ஊன்றி 


இன்னாங்‌ கெழுந்திருப்‌ பார்‌. 11 


நட்புநார்‌ அற்றன நல்லாரும்‌ அஃகினார்‌ 


அற்புத்‌ தளையும்‌ அவிழ்ந்தன ;- உட்காணாய்‌ ; 
வாழ்தலின்‌ ஊதியம்‌ என்னுண்டாம்‌ ? வந்ததே 


ஆழ்கலத்‌ தன்ன கலி. 


சொல்தளர்ந்து கோல்‌ஊன்றிச்‌ சோர்ந்த நடையினராய்ப்‌ 
பல்கழன்று பண்டம்‌ பழிகாறும்‌ - இல்செறிந்து 
காம நெறிபடருங்‌ கண்ணினார்க்‌ கில்லையே 


ஏம நெறிபடரு மாறு. 


தாழாத்‌ தளராத்‌ தலைநடுங்காத்‌ தண்டூன்றா 
வீழா விறக்கு மிவண்மாட்டுங்‌ - காழிலா 
மம்மர்கொண்‌ மாந்தர்க்‌ கணங்காகுந்‌ தன்கைக்கோ 


லம்மனைக்கோ லாகிய ஞான்று. 


எனக்குத்தா யாகியா ளென்னையீங்‌ கிட்டுத்‌ 
தனக்குத்தாய்‌ நாடியே சென்றா - டனக்குத்தா 
யாகி யவளு மதுவானாற்‌ றாய்த்தாய்க்கொண் 


டேகு மளித்திவ்‌ வுலகு 


வெறியயர்‌ வெங்களத்து வேன்மகன்‌ பாணி 
முறியார்‌ நறுங்கண்ணி முன்னர்த்‌ தயங்க 
மறிகுள குண்டன்ன மன்னா மகிழ்ச்சி 


யறிவுடை யாளர்க ணில்‌ 


பனிபடு சோலைப்‌ பயன்மர மெல்லாங்‌ 
கனியுதிர்ந்து வீழ்நதற்‌ றிளமை - நனிபெரிதும்‌ 


வேற்கண்ண ளென்றிவளை வெஃகன்மின்‌ மற்றிவளுங்‌ 


கோற்கண்ண ளாகுங்‌ குனிந்து. 


பருவ மெனைத்துள பல்லின்பா லேனை 
இருசிகையு முண்டீரோ வென்று - வரிசையா 
லுண்ணாட்டங்‌ கொள்ளப்‌ படுதலால்‌ யாக்கைக்கோ 


ளெண்ணா ரறிவுடை யார்‌. 


மற்றறிவா நல்வினை யாமிளைய மென்னாது 
கைத்துண்டாம்‌ போழ்தே கரவா தறஞ்செய்ம்மின்‌ 
முற்றி யிருந்த கனியொழியத்‌ தீவளியா 

னற்கா யுதிர்தலு முண்டு. 


12 


13 


14 


15 


16 


17 


18 


19 


13 


ஆட்பார்த்‌ துழலு மருளில்கூற்‌ றுண்மையாற்‌ 

றோட்கோப்புக்‌ காலத்தாற்‌ கொண்டுய்ம்மின்‌ - பீட்பிதுக்கிப்‌ 
பிள்ளையைத்‌ தாயலறக்‌ கோடலான்‌ மற்றதன்‌ 

கள்ளங்‌ கடைப்பிடித்த னன்று. 20 


அரும்பொருள்‌ விளக்கம்‌ 


11. நரை - முதுமைப்பருவம்‌; இஃதாகுபெயர்‌. குழவியிடத்தே - இளமைப்‌ 
பருவத்திலேயே. 'அறிவாளர்‌ எண்ணித்‌ துறந்தார்‌' என முடிக்க. புரை - குற்றம்‌. மன்ன - 
நிலைபெறாத. இளமை - இளமைப்‌ பருவத்தில்‌. கோல்‌ - தடியை. இன்னாங்கு - 
துன்பத்துடன்‌. 


12. நட்பு - சிநேகம்‌. நார்‌ - கயிறு. நல்லாரும்‌ - மாதர்களும்‌. அஃகினார்‌ - (அன்பு) 
குறைந்தார்கள்‌. அன்பு தளை எனப்‌ பிரிக்க: தளை - கட்டு. உள - மனத்தில்‌. ஊதியம்‌ - 
பயன்‌. ஆழ்‌ கலத்து அன்ன - மூழ்குகின்ற மரக்கலத்திலுள்ளார்க்கு வருவது போன்ற: 
கலி - துன்பம்‌. 


13. கழன்று - வீழ்ந்து. பண்டம - இவ்வுடம்பாகிய பொருள்‌. பழிகாறும்‌ - (கண்டோர்‌ 
யாவரானும்‌) பழிக்கப்படுமளவும்‌; 'காறு' என்பது எல்லை குறிப்பதோ ரிடைச்சொல்‌. 


இல்‌ செறிந்து - இல்‌ வாழ்க்கையிற்‌ பொருந்தி; 'இல்‌' என்பது ஆகுபெயர்‌. காமநெறி - 
ஆசையின்‌ வழியில்‌. படரும்‌ - செல்லும்‌. கண்ணினார்க்கு - நோக்கமுடையார்க்கு. ஏம 
நெறி - பேரின்பமாகிய வீட்டு வழியில்‌. படரும்‌ ஆறு - செல்லும்‌ வகை. 


14. தாழா - (உடம்பு) வளைந்தும்‌. தளரா - மெலிந்தும்‌. இறக்கும்‌ - இறக்க நிற்கும்‌; 
'விறக்கும்‌' எனப்‌ பிரித்து 'அஞ்சும்‌' எனப்‌ பொருள்‌ கூறுவாருமுளர்‌. 'தாழா, தளரா, 
நடுங்கா, ஊன்றா, வீழா என்பன உடன்பாட்டு வினையெச்சங்கள்‌. காழ்‌ - மனவுறுதி. 
மம்மர்‌ - மயக்கம்‌. அணங்கு - மோகினி யென்னும்‌ தெய்வப்பெண்‌; திருமகள்‌ என்பது 
மொன்று. அம்மனைக்‌ கோல்‌ - அவள்‌ தாயின்‌ ஊன்றுகோல்‌. ஞான்று - நாளில்‌. 
சென்றாள்‌ - இறந்தாள்‌. 


15. இட்டு - வைத்து. நாடியே - தேடியே. தாயாகியவளும்‌ - தாயானவளும்‌. அது 
ஆனால்‌ - அப்படியேயானால்‌, அஃதாவது தனக்கொரு தாயைத்‌ தேடிச்‌ 
செல்லுதலானால்‌. தாய்க்கொண்டு - தாவிக்‌ கொண்டு, அஃதாவது தேடிக்கொண்டு. 
அளித்து - எளிமையுடைத்து. 


14 


16. வெறி அயர்‌ - வெறியாட்டாடுகின்ற அஃதாவது ஆவேசங்‌ கொண்டாடுகின்ற. 
வெங்களத்து - கொடிய பலியிடுமிடத்தில்‌. வேல்வர்‌ என்பது சொல்லெச்சம்‌; 
'அறத்தாறிதுவென வேண்டா சிவிகை, பொறுத்தானோ டூர்ந்தா னிடை', (குறள்‌-37.) 


என்புழி 'உணரப்படும்‌' என்பதுபோல, ஞாயிற்றைப்‌ படியாக வுருவகஞ்‌ செய்து 
நாளைத்‌ தானியமாக வுருவகஞ்‌ செய்யாமையின்‌ இஃதேக வேசவுருவகவணி. 


மதன்‌-வெறியாட்டாளனுடைய. பாணி-கையிலிருக்கின்ற. முறி ஆர்‌ நறு கண்ணி- 
தளிர்கள்‌ இடையிடையே பொருந்திய நல்ல பூமாலை. முன்னர்த்‌ தயங்க-தன்‌ 
கண்ணெதிரில்‌ விளங்க. மறி-ஆடு. குளகு உண்டு அன்ன-(அம்மாலையிற்‌ றளிர்களை) 
இரையாகக்கொண்டு உண்டு பெற்றது போன்ற. 'இலைநுகர்‌ விலங்கு ணாவே, 
குளகென வியம்ப லாகும்‌' என்பது நிகண்டு. உண்டு அன்ன-'உண்டது அன்ன' 
என்றேனும்‌, 'உண்டால்‌ அன்ன' என்றேனுங்‌ கொண்டு, 'தொழிற்‌ பெயர்‌ விகுதி 
புணர்ந்து கெட்டது' என்றேனும்‌, 'வினையெச்ச விகுதி புணர்ந்து கெட்டது' என்றேனும்‌ 
இலக்கண முரைக்க. மன்னா மகிழ்ச்சி - நிலைபெறாத மகிழ்ச்சி. குறிஞ்சி நிலமாக்கள்‌ 
அந்‌ நிலத்தெய்வமான முருகப்பெருமானுக்கு ஆட்டுக்கிடாயைப்‌ பலியிட்டு அழைப்ப, 
அப்பெருமான்‌ ஒருவன்மீது தோன்றி யாடிப்‌ பலியேற்று வரந்தரப்‌ பெறுதன்‌ மரபு. 
முருகப்பெருமான்‌ தன்மீது தோன்ற நிற்பவனை அப்‌ பெருமானது வேலை ஏந்தி 
நிற்றல்பற்றி 'வேன்‌ மகன்‌' எனவும்‌, 'வேலன்‌' எனவுங்‌ கூறுப. இன்னும்‌ ஒரு கணத்தின்‌ 
வெட்டுண்டு போதற்குரிய ஆடு தனக்கு நேர்வதனை அறியாது, வெறியாட்டாளன்‌ 
கையிலுள்ள மாலையிற்‌ றளிர்களை யுண்டு மகிழ்வதுபோல அறிவுடையார்‌ 

நில்லாத இளமை யின்பத்திற்கு மகிழ்வதில்லை என்பது கருத்து. 


17. பனி - குளிர்ச்சி. கனி உதிர்ந்து வீழ்ந்தற்று - பழங்களுதிர்ந்து வீழ்ந்ததுபோன்ற 
(நிலையாத்‌) தன்மை யுடைத்து. 'இளமை வீழ்ந்தற்று' என்க. நனி பெரிதும்‌ - மிக 
அதிகமாக. வேல்‌ கண்ணள்‌ - வேல்‌ போலுங்‌ கூரிய கண்களை யுடையவள்‌. 
வெஃகன்மின்‌-விரும்பாதீர்‌. மற்று-பின்‌. குனிந்து-கூனி. கோல்‌ கண்ணள்‌ ஆகும்‌ - 


ஊன்று கோலைக்‌ கண்ணாக வுடையவளாவள்‌; 'கோற்க ணெறிகாட்டக்‌ கொல்கூற்‌ 


றுழையதா' (வளையாபதி) என்றிருத்தலுங்‌ காண்க. இது பிறிதினவிற்சியணி. 


18. எனைத்து உள - எவ்வளவு ஆகியுள்ளன? 'எனைத்து" என்பது “எத்தனைத்து' 
என்பதன்‌ மரூஉ. பல்லின்பால்‌ - பற்களின்‌ தன்மை. ஏனை - எத்தன்மையன? 'எவன்‌' 
என்று வினாவின்‌ விகாரம்‌. இருசிகையும்‌ உண்டீரோ - இரண்டு பிடியாயினும்‌ 
உட்கொண்டிரோ? 'ஜீர்ணசக்தி சிறிதேனும்‌ உண்டோ?' என்பது கருத்து. அன்றி 
'இரண்டு வேளைக்‌ கவளங்களும்‌ உண்டீரோ?' எனப்‌ பொருள்‌ கூறுவாருமுண்டு. 
வரிசையால்‌-முறையாக. உள்‌ நாட்டம்‌ கொள்ளப்படுதலால்‌ - மனத்தில்‌ ஆராய்ந்து 


15 


(பலரும்‌) விசாரிக்கக்கூடியதா யிருத்தலின்‌. யாக்கை கோள்‌-உடம்பின குணமாகிய 
இளமையை. 


19. நல்வினை மற்று அறிவாம்‌ - புண்ணிய கருமத்தைப்பின்‌ அறிந்து செய்வோம்‌? 
மற்று வினைமாற்று. கைத்து-கைப்பொருள்‌. கரவாது-ஒளியாது. கனி ஒழிய-பழங்களே 
யன்றி; இனி, 'கனி (உதிராது) ஒழிய அஃதாவது பழங்கள்‌ மரத்தொடு நிற்க' என்‌ 
பாருமுளர்‌. தீவளியால்‌-கடுங்காற்றால்‌. பின்னிரண்டடிகட்கு, 'முதியரே யன்றி 
இளைஞருங்‌ கொடிய யமனாற்‌ சாதலுமுண்டு' என்னும்‌ பொருள்பட நிற்றலின்‌, இது 
பிறிதுமொழிதலணி, 'ஒட்டணி', எனினுமாம்‌. 


20. ஆள்‌ பார்த்து-(ஆயுள்‌ முடிந்த) ஆட்களைத்‌ தேடிக்‌ கொண்டு. உழலும்‌- 
(எப்போதும்‌) திரிகின்ற. அருள்‌ இல்‌-இரக்க மில்லாத. தோள்‌ கோட்பு-தோளிற் 
கோக்கப்படுவது அஃதாவது கட்டுச்சோற்று மூட்டை; இங்கு மறுமைக்கும்‌ வேண்டும்‌. 
நல்வினைக்கு ஆயிற்‌ றென்க. காலத்தால்‌-இளமைப்‌ பருவத்தில்‌; இது வேற்றுமை 
மயக்கம்‌. உய்ம்மின்‌ - ஈடேறுவீர்‌. பீள்‌ பிதுங்கி-முதிராத கருப்பத்தை 
வெளிப்படுத்தி.அலற-கதறி அழ. பிள்ளையை கோடலான்‌ குழந்தையை (உயிர்‌) 
கொள்ளுதலான்‌. அதன்‌ - அந்த யமனுடைய. கள்ளம்‌-வஞ்சனையை. கடைப்பிடித்தல்‌- 
(என்றும்‌) மறவாது நடத்தல்‌. 


3-ஆம்‌ அதிகாரம்‌. - யாக்கை நிலையாமை 


மலைமிசைத்‌ தோன்று மதியம்போல்‌ யானைத்‌ 

தலைமிசைக்‌ கொண்ட குடையர்‌ - நிலமிசைத்‌ 

துஞ்சினா ரென்றெடுத்துத்‌ தூற்றப்பட்‌ டாரல்லா 

லெஞ்சினா ரிவ்வுலகத்‌ தில்‌. 21 


வாழ்நாட்‌ கலகா வயங்கொளி மண்டிலம்‌ 

வீழ்நாள்‌ படாஅ தெழுதலால்‌ - வாழ்நா 

ளுலவாமு னொப்புர வாற்றுமின்‌ யாரு 

நிலவார்‌ நிலமிசை மேல்‌. 22 


மன்றங்‌ கறங்க மணப்பறை யாயின 
அன்றவர்க்‌ காங்கே பிணப்பறையாய்ப்‌ - பின்றை 
ஒலித்தலு முண்டாமென்‌ றுய்ந்துபோ மாறே 


வலிக்குமா மாண்டார்‌ மனம்‌. 23 


16 


சென்றே யெறிப வொருகால்‌ சிறுவரை 
நின்றே யெறிப பறையினை - நன்றேகாண்‌ 
முக்காலைக்‌ கொட்டினுண்‌ மூடித்தீக்‌ கொண்டெழுவர்‌ 


செத்தாரைச்‌ சாவார்‌ சுமந்து. 24 


கணங்கொண்டு சுற்றத்தார்‌ கல்லென்‌ றலறப்‌ 
பிணங்கொண்டு காட்டுய்ப்பார்க்‌ கண்டு-மணங்கொண்டீண்‌ 
டுண்டுண்டுண்‌ டென்னு முணர்வினாற்‌ சாற்றுமே 


டொண்டொண்டொண்டொ ஸணென்னும்‌ பறை. (25) 


நார்த்தொடுத்‌ தீர்க்கிலெ னன்றாய்ந்‌ தடக்கிலென்‌ 
பார்த்துழிப்‌ பெய்யிலென்‌ பல்லோர்‌ பழிக்கிலென்‌ 
தோற்பையு ணின்று தொழிலறச்‌ செய்தாட்டுங்‌ 


கூத்தன்‌ புறப்பட்டக்‌ கால்‌. (26) 


படுமழை மொக்குளிற்‌ பல்காலுந்‌ தோன்றிக்‌ 
கெடுமிதோர்‌ யாக்கையென்‌ றெண்ணித்‌-த்டுமாற்றந்‌ 
தீர்ப்பேம்யா மென்றுணருந்‌ திண்ணறி வாளரை 


நேர்ப்பார்யார்‌ நீணிலத்தின்‌ மேல்‌. (27) 


யாக்கையை யாப்புடைத்தாப்‌ பெற்றவர்‌ தாம்பெற்ற 
யாக்கையா லாய பயன்கொள்க-யாக்கை 


மலையாடு மஞ்சுபோற்‌ றோன்றிமற்‌ றாங்கே 
நிலையாது நீத்து விடும்‌. (28) 


புன்னுனிமே னீர்போ னிலையாமை யென்றெண்ணி 

இன்னினியே செய்க வறவினை-யின்னினியே 

நின்றா னிருந்தான்‌ கிடந்தான்றன்‌ கேளலறச்‌ 

சென்றா னெனப்படுத லால்‌. (29) 


கேளாதே வந்து கிளைகளா யிற்றோன்றி 
வாளாதே போவரான்‌ மாந்தர்கள்‌-வாளாதே 
சேக்கை மானொழியச்‌ சேணீங்கு புட்போல 


யாக்கை தமர்க்கொழிய நீத்து. (30) 


அரும்பொருள்‌ விளக்கம்‌ 


17 


21. மதியம்‌-(பூர்ண) சந்திரன்‌; 'ஆம்‌' என்பது சாரியை. குடையர்‌-வெண்கொற்றக்‌ 
குடையுடையராய்‌. மலை யானைக்கும்‌, மதி வெண்கொற்றக்‌ குடைக்கும்‌ உவமை. 


துஞ்சினார்‌-செத்தார்‌; இது மங்கல வழக்கு. தூற்றப்பட்டார்‌.(பலராலும்‌) 
இகழப்பட்டார்கள்‌. எஞ்சினார்‌-(சாகாது) மிஞ்சி நின்றவர்கள்‌. 


22. அலகா-அளவையாக. வயங்கு ஒளி மண்டிலம்‌-விளங்குகின்ற 
கிரணங்களையுடைய சூரியமண்டிலம்‌. வீழ்நாள்‌ படா அது- உதியாத நாள்‌ 
இல்லையாக; 'படா அது' என்பது அசைநிறை யளபெடை. உலவாமுன்‌ - கழிவதன்முன்‌. 
ஒப்புரவு ஆற்றுமின்‌ - உபகாரத்தைச்‌ செய்யுங்கள்‌; உலகநடையினை யறிந்து செய்தல்‌ 
'ஒப்புரவு' என்பர்‌ பரிமேலழகர்‌; ஒப்பு உரவு எனப்‌ பிரிந்து (உலகம்‌) ஒப்பிய வன்மை 
(அஃதாவது சிறந்த செயல்‌) எனப்‌ பொருள்‌ கூறுவர்‌ பெரியார்‌. மேல்‌-(அவ்வாழ்நாட்கு) 
மேல்‌. நிலவார்‌-வாழார்‌. 'யாரும்‌, நிலவார்‌ நிலமிசைமேல்‌' என்பதற்கு வலிந்தும்‌ 
நலிந்தும்‌ பிறபொருள்‌ கூறுவாரு முளர்‌. 


23.மன்றம்‌ கறங்க- கல்யாண மண்டபமுழுதும்‌ ஒலிக்கும்படி. பற- வாத்தியம்‌. 
பிணப்பறையாக- சாப்பறையாக. பின்றை- உடனே. மாண்டார்‌- மாட்சிமைப்‌ பட்ட 


பெரியோர்‌, வலிக்கும்‌- உறுதியாய்‌ நிற்கும்‌. 


24. சென்று-(இறந்த விடத்திற்குப்‌) போய்‌. எறிப-(முதல்‌) கொட்டுவர்‌; இது பலர்பான்‌ 
முற்று. ஒருகால்‌ - ஒருமுறை. சிறுவரை - சிறிதுநேரம்‌. நின்று - (கொட்டாது) இருந்து. 
எறிப - (இரண்டாவது) கொட்டுவர்‌, முக்காலை கொட்டினுள்‌-மூன்றாவது 
கொட்டும்போது. மூடி-(பிணத்தை) மூடி. எழுவர்‌-புறப்பட்டுப்‌ போவர்‌. பிணத்தைச்‌ 
'செத்தார்‌' என்றது இழிவுபற்றிவந்த திணை வழுவமைதி. நன்றே-இகழ்ச்சிக்குறிப்பு. 


காண்‌-அசை. 


25. கணங்கொண்டு-பெருங்கூட்டமாய்க்கூடி. அலற-கதறி அழ. காட்டு-சுடுகாட்டில்‌. 
உய்ப்பார்‌-சேர்ப்பவர்களை. மணம்‌ கொண்டு-கல்யாணஞ்‌ செய்துகொண்டு. ஈண்டு- 
இவ்வுலகத்தில்‌. உண்டு உண்டு உண்டு என்று-(இன்பம்‌) உளது உளது உளது என்று 
கருதி; இது துணிவுபற்றிவந்த அடுக்கு. உணர்வினான்‌. சிற்றறிவுடையானுக்கு. 
கல்லென்று, டொண்‌ டொண்‌ டொண்‌ என்பன ஒலிக்குறிப்பு. பறை-சாப்பறை. பறை 
சாற்றும்‌ என்றது தற்குறிப்பேற்றம்‌. 


26. நார்தொடுத்து ஈர்க்கில்‌ என்‌ - கயிற்றாற்கட்டி இழுத்துக்கொண்டு போனால்‌ 
என்ன? நன்று ஆய்ந்து அடக்கில்‌ எந்நன்றாகச்‌ சுத்தஞ்செய்து அடக்கஞ்செய்தால்‌ 


என்ன? பார்த்துழிப்‌ பெய்யில்‌ என்‌-கண்டவிடத்தில்‌ போகட்டால்‌ என்ன? ஈண்டு அகரந்‌ 


18 


தொக்கது. பல்லோர்‌ பழிக்கில்‌ என்‌ - பலருங்‌ கண்டு பழித்தால்‌ என்ன? தோற்பையுள்‌- 
உடம்பினுள்‌. தொழிழல்‌ அற செய்து ஊட்டும்‌-இருவினைகளை மிகச்செய்து 
(அவற்றின்‌ பயனை) உண்ணுகின்ற; 'ஊட்டும்‌' என்பது தன்வினைப்‌ பொருளில்‌ வந்த 
பிறவினையென்க; இனி, 'இருவினைகளை மிகச்செய்து (அவற்றின்‌ பயனை) 
உண்பிக்கின்ற' எனவும்‌, இருவினைகளை மிகச்‌ செய்வித்து (அவற்றின்‌ பயனை) 
உண்பிக்கின்ற எனவும்‌, 'தொழில்களை மிகச்செய்து உண்பித்து வந்த' எனவும்‌ பொருள்‌ 
கூறுவாருளர்‌. 


27. படும்‌-பெய்கின்ற. மொக்குகளின்‌-குமிழிபோல. ஓர்‌ யாக்கை இது என்று-ஓருடம்பு 


இதுவென்று; 'ஓர்‌' என்னும்‌ அடை இழிவு குறித்து நின்றது. தடுமாற்றம்‌ - பிறவித்‌ 
தடுமாற்றத்தை. நேர்ப்பார்‌-ஒப்பவர்‌. யார்‌-ஒருவருமில்லை என்றபடி. 


28. யாக்கையை-உடம்பை; (எலும்பு நரம்பு முதலிய சப்த தாதுக்களாற்‌) 
கட்டப்படுவது என்பது சொல்லின்படி பொருள்‌. யாப்புடைத்து ஆ-கட்டுடையதாக; 'ஆ' 
என்புழி வினையெச்ச ஈறு தொக்கது. கொள்க-(அது நிலையாதாகலின்‌ 
உள்ளபொழுதே) தேடிக்கொள்க. மஞ்சு-மேகம்‌. மற்று-வினைமாற்று. ஆங்கே - 
தோன்றியதுபோலவே.நீத்துவிடும்‌-( உடம்பை) விட்டொழியும்‌. 


29. புல்‌ நுனி என்க. நிலையாமை - (உடம்பு) நிலையாமை யுடையாது; 'உடம்பு' 
என்பது அதிகாரத்தான்‌ வருவிக்கப்பட்டது. இன்னினியே-இப்பொழுதே. 'இன்னினி' 
என்பது நிகழ்காலம்‌ உணர்த்தும்‌ ஓரிடைச்சொல்‌. கிடந்தான்‌ - படுத்தான்‌. கேள்‌ - 


உறவினர்‌; இது பண்பாகுபெயர்‌. சென்றான்‌ - இறந்தான்‌. 'உடம்பு நிலையாமை' எனப்‌ 
பண்பி பண்பாக உபசரிக்கப்பட்டது. 


4 - ஆம்‌ அதிகாரம்‌ - அறன்வலியுறத்தல்‌ 


அகத்தாரே வாழ்வாரென்‌ றண்ணாந்து நோக்கிப்‌ 
புகத்தாம்‌ பெறாஅர்‌ புரங்கடை பற்றி 
மிகத்தாம்‌ வருந்தி யிருப்பரே மேலைத்‌ 


தவத்தாற்‌ றவஞ்செய்யா தார்‌. (31) 


ஆவாநா மாக்க நசைஇ யறமறந்து 
போவாநா மென்னாப்‌ புலைநெஞ்சே-யோவாது 


நின்றுஞற்றி வாழ்த்தி யெனினுநின்‌ வாழ்நாள்கள்‌ 


சென்றன செய்வ துரை. 


வினைப்பயன்‌ வந்தக்கால்‌ வெய்ய வுயிரா 


மனத்தி னழியுமாம்‌ பேதை-நினைத்ததனைத்‌ 
தொல்லைய தென்றுணர்‌ வாரே தடுமாற்றத்‌ 


தெல்லை யிகந்தொருவு வார்‌. 


அரும்பெறல்‌ யாக்கையைப்‌ பெற்ற பயத்தாற்‌ 
பெரும்பயனு மாற்றவே கொள்க - கரும்பூர்ந்த 
சாறுபோற்‌ சாலவும்‌ பின்னுதவி மற்றதன்‌ 
கோதுபோற்‌ போகு முடம்பு. 


கரும்பாட்டிக்‌ கட்டி சிறுகாலைக்‌ கொண்டார்‌ 
துரும்பெழுந்து வேங்காற்‌ றுயராண்‌ டுழவார்‌ 
வருந்தி யுடம்பின்‌ பயன்கொண்டார்‌ கூற்றம்‌ 


வருங்காற்‌ பரிவ திலர்‌. 


இன்றுகொ லன்றுகொ லென்றுகொ லென்னாது 
பின்றையே நின்றது கூற்றமென்‌ றெண்ணி 
யொருவுமின்‌ றநீயவை யொல்லும்‌ வகையான்‌ 


மருவுமின்‌ மாண்டா ரறம்‌. 


மக்களா லாய பெரும்பயனு மாயுங்கா 
லெத்துணையு மாற்றப்‌ பலவானாற்‌ றொக்க 
உடம்பிற்கே யொப்புரவு செய்தொழுகா-தும்பர்க்‌ 


கிடந்துண்ணப்‌ பண்ணப்‌ படும்‌. 


உறக்குந்‌ துணையதோ ராலம்வித்‌ தீண்டி 


இறப்ப நிழற்பயந்‌ தாஅங்‌-கறப்பயனுந்‌ 
தான்சிறி தாயினுந்‌ தக்கார்கைப்‌ பட்டக்கால்‌ 


வான்சிறிதாப்‌ போர்த்து விடும்‌. 


வைகலும்‌ வைகல்‌ வரக்கண்டு மஃதுணரார்‌ 
வைகலும்‌ வைகலை வைகுமென்‌ நறின்புறுவர்‌ 
வைகலும்‌ வைகற்றம்‌ வாழ்நாண்மேல்‌ வைகுதல்‌ 


வைகலை வைத்துணரா தார்‌. 


(32) 


(33) 


(34) 


(35) 


(36) 


(377 


(38) 


(39) 


19 


20 


மான வருங்கல நீக்கி யிரவென்னு 

மீன விளிவினால்‌ வாழ்வேன்ம-னீனத்தா 

லூட்டியக்‌ கண்ணு முறுதிசேர்ந்‌ திவ்வுடம்பு 

நீட்டித்து நிற்கு மெனின்‌. (40) 


39. வைகலும்‌ - நாடோறும்‌. வைகல்‌-பொழுது கழிதல்‌. கண்டும்‌-அறிந்து வைத்தும்‌. 
வைகலை - அப்‌ பொழுது கழிதலை. வைகும்‌ என்று-(நன்கு) கழியுமென்று. தம்‌ 
வாழ்நாள்மேல்‌ வைகுதல்வைத்து-தமது ஆயுணாள்‌ கழிதலாகக்‌ கொண்டு; ஈண்டு 
'வைகுதல்‌ வைத்து' என்பதற்குத்‌ 'தங்குதலாகக்‌ கொண்டு; ஈண்டு 'வைகுதல்‌ வைத்து" 
என்பதற்குத்‌ 'தங்குதலாகக்‌ கொண்டு' என்றுரை கூறினாருமுளர்‌. இன்புறாது விரைந்து 
அறஞ்‌ செய்வரென்பது குறிப்பெச்சம்‌. இது சொற்பொருட்‌ பின்வரு நிலையணி. 


40. மானமாவது தம்‌ நிலையிற்‌ றாழாமையும்‌ தெய்வத்தாற்றாழ்வு வந்துழி உயிர்‌ 
வாழாமையுமா மென்பர்‌ பரிமேலழகர்‌. அருங்கலம்‌-அரிய ஆபரணத்தை. இரவு-இரத்தல்‌, 
யாசித்தல்‌. ஈன இழிவினால்‌-இழிந்த தொழிலினால்‌. வாழ்வேன்மன்‌ - உயிர்வாழ்வேன்‌; 
'மன்‌' என்னும்‌ இடைச்சொல்‌ 'உடம்பு நில்லாமையின்‌ அது காரணமாக மானத்தை 
விட்டு இரந்து உயிர்‌ வாழேன்‌' என்னும்‌ பொருளைத்‌ தருதலின்‌, ஒழியிசைப்‌ பொருளின்‌ 
வந்ததென்க. ஈனத்தால்‌-இழிதொழிலான்‌. உறுதி-வலிமை. நீட்டித்து நிற்கும்‌ எனின்‌ - 
பல்லூழிகாலம்‌ நிலைபெற்று நிற்குமாயின்‌. 


தூயதன்மை என்னுந்‌ தொடரைத்‌ 'தூய்து அன்மை' எனவும்‌, 'தூய்‌ தன்மை' எனவும்‌ 
பிரித்து; 'சுத்தமுடையது அல்லாத தன்மை' எனவும்‌, 'சுத்தமாகிய தன்மை' எனவும்‌ 
பொருள்‌ கூறுப. 


5 - ஆம்‌ அதிகாரம்‌ - தூய்தன்மை 


மாக்கேழ்‌ மடநல்லா யென்றாற்றுஞ்‌ சான்றவர்‌ 
நோக்கார்கொ னொய்யதோர்‌ துச்சிலை* - யாக்கைக்கோ 
ரீச்சிற கன்னதோர்‌ தோலறினும்‌ வேண்டுமே 

காக்கை கடிவதோர்‌ கோல்‌. 


*புக்கிலை எனவும்‌ பாடம்‌. 


தோற்போர்வை மேலுந்‌ துளைபலவாய்ப்‌ பொய்ம்மறைக்கு 
மீப்போர்வை மாட்சித்‌ துடம்பானான்‌-மீப்போர்வை 
பொயம்மறையாக்‌ காமம்‌ புகலாது மற்றதனைப்‌ 


பைம்மறியாப்‌ பார்க்கப்‌ படும்‌. 


தக்கோலந்‌ தின்று தலைநிறையப்‌ பூச்சூடிப்‌ 
பொய்க்கோலஞ்‌ செய்ய வொழியிமே-யெக்காலு 
முண்டி வினையு ளுறைக்கு மெனப்பெரியோர்‌ 


கண்டுகை விட்ட மயல்‌. 


தெண்ணீர்க்‌ குவளை பொருகயல்‌ வேலென்று 
கண்ணில்புன்‌ மாக்கள்‌ கவற்ற விடுவேனோ 
உண்ணீர்‌ களைந்தக்கா னுங்குசூன்‌ றிட்டன்ன 


கண்ணீர்மை கண்டொழு வேன்‌. 


முல்லை முகைமுறுவன்‌ முத்தென்‌ றிவைபிதற்றுங்‌ 
கல்லாப்புன்‌ மாக்கள்‌ கவற்ற விடுவெனோ 
எல்லாருங்‌ காணப்‌ புறங்காட்‌ டுதிர்ந்துக்க 


பல்லென்பு கண்டொழுகு வேன்‌. 


குடருங்‌ கொழுவுங்‌ குருதியும்‌ மென்புந்‌ 
தொடரு நரம்பொடு தோலு-மிடையிடையே 
வைத்த தடியும்‌ வழும்புமா மற்றிவற்று 
ளெத்திறத்தா ளீர்ங்கோதை யாள்‌. 


ஊறி யுவர்த்தக்க வொன்பது வாய்ப்புலனுங்‌ 
கோதிக்‌ குழம்பலைக்குங்‌ கும்பத்தைப்‌-பேதை 
பெருந்தோளி பெய்வளா யென்னுமீப்‌ போர்த்த 


கருந்தோலாற்‌ கண்விளக்கப்‌ பட்டு. 


(41) 


(42) 


(43) 


(44) 


(45) 


(46) 


(47) 


21 


22 


48. பண்டம்‌ அறியார்‌ படுசாந்தும்‌ கோதையும்‌ 

கண்டுபா ராட்டுவார்‌ கண்டிலர்கொல்‌ - மண்டிப்‌ 

பெடைச்சேவல்‌ வன்கமுகு பேர்த்திட்டுக்‌ குத்தும்‌ 

முடைச்சாகா டச்சிற்‌ றுழி. 48 


49. கழிந்தார்‌ இடுதலை கண்டார்நெஞ்‌ சுட்கக்‌ 

குழிந்தாழ்ந்த கண்ணவாய்த்‌ தோன்றி - ஒழிந்தாரைப்‌ 

போற்றி நெறிநின்மின்‌ இற்றிதன்‌ பண்பென்று 

சாற்றுங்கொல்‌ சாலச்‌ சிரித்து. 49 


50. உயிர்போயார்‌ வெண்டலை உட்கச்‌ சிரித்துச்‌ 

செயிர்தீர்க்குஞ்‌ செம்மாப்‌ பவரைச்‌ - செயிர்தீர்ந்தார்‌ 

கண்டிற்‌ றிதன்வண்ண மென்பதனால்‌ தம்மையோர்‌ 

பண்டத்துள்‌ வைப்ப திலர்‌. 50 


அரும்பொருள்‌ விளக்கம்‌ 


41. மா-அழகு கேழ்‌-நிறம்‌. இனி 'மாக்கேழ்‌' என்பதற்கு 'மிக்க நிறம்‌' எனவும்‌, 
'மாந்தளிர்‌ நிறம்‌' எனவும்‌, 'திருமகளொப்பாம்‌' எனவும்‌ பொருள்‌ கூறுப. மட நல்லாய்‌- 
இளமை வாய்ந்த பெண்ணே! அரற்றும்‌-வாய்விட்டுக்‌ கதறும்‌. சான்றவர்‌- (நற்குண 
நற்செய்கை) நிறைந்தவர்‌; அஃது ஈண்டுப்‌ 'புல்லறி வாளரை' உணர்த்திற்று. இங்ஙனம்‌ 
புல்லறிவாளரைச்‌ சான்றவரென்றது எதிர்மறை யிலக்கணையாம்‌. 'கொல்‌' 
ஐயப்பொருட்டு. நொய்யது-அற்பமானதாகிய. துச்சிலை-(உயிரானது ஒதுக்குக்‌ 
குடியிருக்கும்‌) வீடாகிய உடம்பின்‌ தன்மையை. ஈச்சிறகென்பது மிக்க சிறுமைக்குக்‌ 
காட்டியதோர்‌ அளவை. 


42. பொய்‌ மறைக்கும்‌-(தன்னகத்துள்ள) பல அசுத்தங்களை மறைக்கின்ற. 'போர்வை 


மாட்சித்து' என்புழி மூன்றனுருபு விரிக்க. மாட்சித்து-அழகுடைத்து. காமம்‌ புகலாது- 
விருப்பத்தைச்‌ செய்யாது. பை மறியா-பையைப்‌ போல,(உட்பக்கம்‌ வெளிப்‌ 
பக்கமாம்படி) மாற்றியதாக. பார்க்கப்படும்‌-ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌. 


43. தக்கோலம்‌ - வால்மிளகு; இது பஞ்சமுக வாசத்‌ தொன்று, 'தக்கோலந்‌ தீம்பூத்‌ 
தகைசா லிலவங்கம்‌, கற்பூரஞ்‌ சாதியோ டைந்து" என்றிருத்தலின்‌ அவை இன்னவெனக்‌ 
காண்க. தக்கோலம்‌ மற்றை நான்குமுக வாசங்கட்கும்‌ உபலக்ஷணம்‌. தின்று-மென்று. 


கோலம்‌-அலங்காரம்‌. ஒழியுமே-ஏகாரம்‌ எதிர்மறை. வினையுள்‌-வினையான்‌; இது 


23 


வேற்றுமை மயக்கம்‌. உறைக்கும்‌-வன்மைபெறும்‌. கைவிட்ட-வெறுத்துவிட்ட. 'கை' 
என்பது தமிழுபசர்க்க மென்பாரு முளர்‌. மயல்‌-செத்தையாகிய மகளிருடம்பின்‌ 
அசுத்தங்கள்‌. 


44. குவளை-நீலமலர்‌. கண்‌ இல்‌-அறிவில்லாத. புல்‌ மாக்கள்‌-அற்பமனிதர்கள்‌. 'மாவு 
மாக்களு மையறி வினவே' என்பது தொல்காப்பியச்‌ சூத்திரம்‌. கவற்ற-(என்‌ மனத்தைக்‌) 
கவலைப்‌ படுத்துவதான்‌. விடுவேனோ-(எனது ஒழுக்கத்தைக்‌) கைவிடுவேனோ, 
விடேன்‌ என்றபடி. உள்நீர்‌ களைந்தக்கால்‌-உள்ளே இருக்கின்ற நீரை எடுப்பின்‌. நுங்கு 
சூன்றிட்டன்ன-நுங்கைத்‌ தோண்டியதி யொத்த. 'சூன்றிட்டன்ன' என்புழித்‌ 
தொழிற்பெயர்‌ விகுதி 'து' புணர்ந்து கெட்டதென்க. நீர்மை- தன்மையை. 


45. 'முறுவல்‌ முல்லை முகை முத்தென்று' என மாறுக. முறுவல்‌-பற்கள்‌. முகை- 


அரும்பு. புறங்காடு-சுடுகாட்டில்‌. உதிர்ந்து உக்க-சிந்திக்‌ கிடக்கின்ற; இஃதொரு 
பொருட்‌ பன்மொழி. பல்‌ என்பு-பற்களையு எலும்புகளையும்‌. 


46. குடரும்‌-குடலும்‌; இது மொழியீற்றுப்போலி. கொழுவும்‌-கொழுப்பும்‌. குருதியும்‌- 
இரத்தமும்‌. என்பு-எலும்பும்‌. தொடரும்‌-(ஒன்றோடொன்று) தொடர்ந்து நிற்கும்‌. தடியும்‌- 
தசையும்‌. வழும்பும்‌-நிணமும்‌. எத்திறத்தான்‌-எந்தப்‌ பகுதியானவன்‌; இதற்கு 'என்ன 


மேம்பாடுடையன்‌' என்பது மொன்று. 


47. குழம்பு ஊறி-மலக்குழம்பு சுரத்தலின்‌. உவர்த்தக்க- அருவருக்கத்தக்க. 
ஒன்பதுவாய்‌-நவத்துவாரங்களாகிய. புலனும்‌- உறுப்புகளெல்லாம்‌, கோதி அலைக்கும்‌- 
சிதறி வீசுகின்ற. கும்பத்தை-(மகளிரது) உடம்பாகிய பாண்டத்தை. பெய்வளாய்‌-இது 
'பெய்வளை' என்பதன்‌ ஈறுதிரிந்த விளி. என்னும்‌-என்பன்‌; இது செய்யு மென்னு முற்று. 
மீ-மேல்‌. கருந்தோலால்‌-பெரிய தோலினால்‌. கண்விளக்கப்பட்டு- கண்ணொளி 


தரப்பெற்று அஃதாவது கண்கவரப்பெற்று என்பதாம்‌. 'பேதை என்னும்‌' என்றியைக்க. 


48. பண்டம்‌-(உடம்பாகிய) பண்டத்தினிழிவை. அறியார்‌- அறியாராகி; இது 
முற்றெச்சம்‌. படு சாந்தும்‌-பூசப்பெற்ற சந்‌ தனத்தையும்‌. கோதையும்‌-மாலையையும்‌. 
பாராட்டுவார்‌-விரும்பிப்‌ புகழ்வார்‌; இது வினையாலணைந்த பெயர்‌. முடை சாகாடு- 
முடை நாற்றத்தையுடைய (உடம்பாகிய) வண்டி. அச்சிற்றுழி-(உயிராகிய) அச்சு 
முறிந்து இறந்தபொழுது; 'இற்றுழி' என்புழி அகரந்‌ தொக்கதென்க. பேர்த்திட்டு-தள்ளி. 
'குத்தல்‌ கண்டிலர்‌ கொல்‌' என்றியைத்துப்‌ பொருள்கொள்க. 


24 


49. கழிந்தார்‌-இறந்தவர்களுடைய. இடுதலை-(இடுகாட்டிற்‌) சிந்திக்கிடக்கின்ற 
தலைகள்‌. உட்க-அஞ்சும்படி. குழிந்து ஆழ்ந்த-மிக ஆழ்ந்திடுகின்ற. கண்ணவாய்‌- 
கண்களையுடையவாய்‌. ஒழிந்தாரை-(இறவாது) நின்றவர்களை (நோக்கி). போற்றி- 
(மனத்தைப்‌ பொறிவழிச்‌ செல்லாது) பாதுகாத்து. நெறி-(துறவறமாகிய) நல்வழியில்‌. 
இதன்‌ பண்பு இற்று-இவ்வுடம்பின்‌ தன்மை இப்படிப்பட்டது. சால-மிக. சாற்றுங்கொல்‌- 
சொல்லும்‌ போலும்‌. இது தற்குறிப்பேற்றவணி; கொல்‌-அவ்‌ வணிக்கு உருபாய்‌ வரும்‌ 
இடைச்சொல்‌. 


50. உயிர்போயார்‌- இறந்தவர்களுடைய. செம்மாப்பவரை- (மகளிர்மாட்டு) 
மயங்கிக்கிடப்பவரை; அல்லாப்பவர்‌, சோகாப்பவர்‌ என்பனபோலச்‌ 'செம்மாப்பவர்‌' 
என்பது ஒரு சொல்‌. செயிர்‌ தீர்க்கும்‌- அம்‌ மயக்கமாகிய குற்றம்‌ நீங்கச்செய்யும்‌. கண்டு- 
(அத்தலைகளைப்‌) பார்த்து. 'இற்று இதன்‌ வண்ணம்‌' எனப்‌ பிரிக்க. என்பதனால்‌- என்று 
(உள்ளபடி) உணர்வதனால்‌. தம்மை- தமது உடம்பை. ஓர்‌ பண்டத்துள்‌- ஒரு 
பொருளின்‌. வைப்பது- வைத்து மதித்தல்‌. 


6. துறவு 


விளக்குப்‌ புகஇருள்‌ மாய்ந்தாங்‌ கொருவன்‌ 
தவத்தின்முன்‌ நில்லாதாம்‌ பாவம்‌ - விளக்குநெய்‌ 
தேய்விடத்துச்‌ சென்றிருள்‌ பாய்ந்தாங்கு நல்வினை 


தீர்விடத்து நிற்குமாம்‌ தீது. 51 


நிலையாமை நோய்மூப்புச்‌ சாக்காடென்‌ றெண்ணித்‌ 

தலையாயார்‌ தங்கருமம்‌ செய்வார்‌ - தொலைவில்லாச்‌ 

சத்தமும்‌ சோதிடமும்‌ என்றாங்‌ கிவைபிதற்றும்‌ 

பித்தரின்‌ பேதையார்‌ இல்‌. 52 


இல்லம்‌ இளமை எழில்வனப்பு மீக்கூற்றம்‌ 
செல்வம்‌ வலிஎன்‌ றிவையெல்லாம்‌ - மெல்ல 
நிலையாமை கண்டு நெடியார்‌ துறப்பர்‌ 


தலையாயார்‌ தாம்‌ உய்யக்‌ கொண்டு. 53 


துன்பம்‌ பலநாள்‌ உழந்தும்‌ ஒருநாளை 
இன்பமே காமுறுவர்‌ ஏழையார்‌ - இன்பம்‌ 
இடைதெரிந்‌ தின்னாமை நோக்கி மனையா 


றடைவொழிந்தார்‌ ஆன்றமைந்்‌ தார்‌. 54 


25 


கொன்னே கழிந்தன்‌ றிளமையும்‌ இன்னே 
பிணியொடு மூப்பும்‌ வருமால்‌ - துணிவொன்றி 
என்னொடு சூழா தெழுநெஞ்சே போதியோ 


நன்னெறி சேர நமக்கு. 95 


மாண்ட குணத்தொடு மக்கட்பே றில்லெனினும்‌ 
பூண்டான்‌ கழித்தற்‌ கருமையால்‌ - பூண்ட 
மிடியென்னும்‌ காரணத்தின்‌ மேன்முறைக்‌ கண்ணே 


கடியென்றார்‌ கற்றறிந்‌ தார்‌. 56 


ஊக்கித்தாம்‌ கொண்ட விரதங்கள்‌ உள்ளுடையத்‌ 

தாக்கருந்‌ துன்பங்கள்‌ தாந்தலை வந்தக்கால்‌ 

நீக்கி நிறூஉம்‌ உரவோரே நல்லொழுக்கம்‌ 

காக்கும்‌ திருவத்‌ தவர்‌. 57 


தம்மை யிகழ்ந்தமை தாம்பொறுப்ப தன்றிமற்‌ 
றெம்மை யிகழ்ந்த வினைப்பயத்தால்‌ - உம்மை 
எரிவாய்‌ நிரயத்து வீழ்வர்கொல்‌ என்று 


பரிவதூஉம்‌ சான்றோர்‌ கடன்‌. 58 


மெய்வாய்கண்‌ மூக்குச்‌ செவியெனப்‌ பேர்பெற்ற 
ஐவாய வேட்கை யவாவினைக்‌-கைவாய்க்‌ 
கலங்காமற்‌ காத்துய்கு மாற்ற லுடையான்‌ 


விலங்காது வீடு பெறும்‌. (59) 


துன்பமே மீதுரக்‌ கண்டுந்‌ துறவுள்ளா 

ரின்பமே காமுறுவ ரேழைய-ரின்ப 

மிசைதொறு மற்றத னின்னாமை நோக்கிப்‌ 

பசைதல்‌ பரியாதா மேல்‌. (60) 


அரும்பொருள்‌ விளக்கம்‌ 


51. 'புக' என்பது காரணப்‌ பொருட்டில்‌ வந்த செயவெனெச்சம்‌. மாய்ந்தாங்கு- 
அழிந்தாற்போல. 'பாவம்‌ நில்லது' என மாறுக. தேய்விடத்து- குறையுங்கால்‌. 
பாய்ந்தாங்கு-பரவினாற்போல்‌.'தீது நிற்கும்‌' என்க. 'தீது' என்பது குறிப்பு 


26 


வினையாலணைந்த பெயர்‌. தவம்‌ என்றது ஈண்டுத்‌ துறவறத்தின்‌ மேனின்றது. ஆம்‌ 
இரண்டும்‌ அசைகள்‌. 


52. சாக்காடு இது காடு என்னும்‌ விகுதி பெற்ற தொழிற்‌ பெயர்‌. 'என்று' எண்ணும்‌ 
எண்ணிடைச்சொல்லை 'நிலையாமை' முதலிய நான்கொடுந்‌ தனித்தனி கூட்டுக. 
தலையாயர்‌- உத்தமர்‌. தங்‌ கருமம்‌-தமக்கு உறுதியைச்‌ செய்யுந்‌ தொழிலாகிய 
தவத்தையே; 'தவஞ்‌ செய்வார்‌ தங்கருமம்‌ செய்வார்‌ மற்றெல்லா, மவஞ்செய்வாராசை 
யுட்பட்டு' என்றார்‌ நாயனாரும்‌. சத்தம்‌-ஈண்டு ஆகுபெயராய்‌ வியாகரணத்திற்‌ காயிற்று. 
சோதிஷம்‌- கணிதம்‌. இனி, தருக்கமெனவும்‌ கிரகபல னுணர்த்தும்‌ நூலெனவுங்‌ 
கூறுவதுமாம்‌. தொலைவில்லா - கற்றுமுடியாத; மேலும்‌ 'கல்விகரையில கற்பவர்‌ 
நாட்சில' என்றதூஉங்‌ காண்க. பிறவிப்‌ பெரும்பயனாகிய வீடு பேற்றிற்குக்‌ 
காரணமாகிய துறவு நெறி நில்லாது கருவி நூல்களையே பொருளாகக்கொண்டு 
ஆயுண்‌ முழுவதும்‌ கற்றொழித்தலின்‌ 'பிதற்றும்‌ பித்தரிற்‌ பேதையாரில்‌' என்றார்‌. 


53. இல்லம்‌-இல்வாழ்க்கையும்‌; இஃதாகுபெயர்‌, 'அம்‌' என்பது சாரியை, எழில்‌- 
வளர்ச்சியும்‌; அன்றி, எழில்‌ வனப்பு- மிக்க அழகும்‌ எனினுமாம்‌. மீக்‌ கூற்றம்‌- மேம்பட்ட 
சொல்லும்‌ அஃதாவது சொற்செலவும்‌; கூறப்படுதலின்‌ 'கூற்றம்‌' ஆம்‌ வலியென்றது 
தேகபலம்‌, மனோபல முதலியவற்றை. 'என்றிவை" என்புழி அகரந்‌ தொக்கது. 'மல்ல 
கண்டு' என்‌ றியைக்க; விரையாது ஆராய்ந்து அறிந்து என்பது பொருள்‌. நெடியார்‌-கால 
தாமதஞ்‌ செய்யாது; இது முற்றெச்சம்‌. உய்யக்கொண்டு- கடைத்தேற வெண்ணி. 


54. உழந்தும்‌ - அநுபவித்தும்‌. ஒருநாளை இன்பமே-ஒரு நாளைச்‌ சிற்றின்பத்தையே; 
'ஐ' என்பது சாரியை, 'ஏகாரம்‌ பிரி நிலை. காமுறுவர்‌-விரும்புவர்‌; 'காமுறு" என்பது 
“காமமுறு" என்பதன்‌ விகாரம்‌ என்ப. ஏழையார்‌-அறிவீனர்கள்‌. இன்பம்‌ இடை 
தெரிந்து-இன்பத்தின்‌ சிறுமையை நடுவுநின்று ஆராய்ந்து அறிந்து; அன்றி, இன்பம்‌ 
இடைநிலை அஃதாவது மாறுபடுதலை அறிந்து என்பாரு முளர்‌. மனை ஆறு அடைவ- 


இல்நெறி சேர்தலை. ஆன்று அமைந்தார்‌-(அறிவான்‌) நிறைந்து (அதற்கேற்ப) 
ஐம்புலனும்‌ அடங்கின பெரியோர்‌. 


௦5. கொன்னெ - பயனின்றியே. கழிந்தன்று - கழிந்தது. இன்னே-இப்பொழுதே. 
துணிவு ஒன்றி என்னோடு சூழாது எழு நெஞ்சே-துணிவொடு பொருந்தி என்னோடு 
கலந்து (செய்யக்கடவதனை) ஆராயாது (புலன்வழிச்‌) செல்கின்ற மனமே! நமக்கு 
நன்னெறி சேர போதியோ-நமக்கு நல்ல வீட்டு நெறி கைவரத்‌ (துறவிற்குச்‌) 
செல்வாயோ? “துணிவொன்றி போதியோ?' என முடித்தலு மொன்று. 


27 


56. மாண்ட-மாட்சிமைப்பட்ட, குணத்தோடு - நற்குணங்களும்‌. மக்கள்‌ பேறு- 
மக்களைப்‌ பெறுதலும்‌. இல்‌ எனினும்‌-(தன்‌ மனைவிக்கு) இல்லையாயினும்‌. பூண்டான்‌ 
- மணஞ்‌ செய்து கொண்ட கணவன்‌. கழித்தற்கு அருமையான்‌-அவளை நீக்குதற்குக்‌ 
கூடாமையானும்‌. மிடி என்னும்‌ காரணத்தின்‌ - துன்பமென்கிற காரணம்‌ பற்றியும்‌. 
மேல்‌ முறைக்‌ கண்ணே - மேலாகிய துற வொழுக்கத்தே (நின்று); இனி, (மணஞ்‌ 
செய்தற்கு) முற்பொழுதிலே' எனினும்‌, 'முற்காலத்தில்‌ நூல்களில்‌' எனினுமாம்‌. கடி 
என்றார்‌.-(மணத்தைக்‌) 'கடி' என்னுஞ்‌ சொல்லானுஞ்‌ சொன்னார்கள்‌. 'கடி' என்னுஞ்‌ 
சொற்கு 'மணம்‌' 'நீக்கு' ஆகிய இரண்டு பொருள்க ளுண்டு. கடியத்தக்கது அஃதாவது 
நீக்கத்தக்கதாகலின்‌ 'மணத்திற்கு' கடியென்ற பெயர்‌ தந்தனரென ஆசிரியர்‌ காரணங்‌ 
கற்பித்துக்‌ கூறியது 'நிருக்தி' என்னும்‌ அலங்காரம்‌; தமிழ்‌ அணி நூலுடையார்‌ 
இதனைப்‌ 'பிரிநிலை நவிற்சி யணி' என்பர்‌. 


57. ஊக்கி-முயன்று. உள்‌ உடைய-முழுவதுங்‌ கெடும்படி தாக்கு அரும்‌-தடுத்தற்கு 
முடியாத; 'தாங்கரும்‌' என்பது 'தாக்கரும்‌' என வலித்ததெனக்‌ கூறிப்‌ 'பொறுக்க முடியாத' 
எனப்‌ பொருளுரைப்பாரு முண்டு. தலைவந்தக்கால்‌-வரின்‌; 'தலை' என்பது 
தமிழுபசர்க்க மென்பர்‌. நீக்கி-(அத்துன்பங்களைத்‌)தள்ளி. நிறாஉம்‌ - (அவ்விரதங்களை) 
நிலைநிறுத்துகின்ற. உரவோரே-மன வலி யுடையாரே. திருவத்தவர்‌-பாக்யசாலிகள்‌; 


இச்‌ சொல்லில்‌, 'அத்து', 'அ' என்பன சாரியைகள்‌. 


58. 'பொறுப்பதன்றிப்‌ பரிவதூஉஞ்‌ சான்றோர்‌ கடன்‌' என்க. 'பொறுப்பது' என்புழி 
எச்சவும்மை தொக்கது. வினைப்‌ பயத்தால்‌ - தீவினையின்‌ பயனால்‌. உம்மை - 
மறுமையில்‌. எரிவாய்‌ நிரயத்து - தீ நிரம்பிய நரகத்தில்‌; இனி, 'எரிகிற வாயையுடைய 
நரகத்தில்‌' எனவும்‌, எரியின்‌ தன்மை வாய்ந்த நரகத்தில்‌' எனவும்‌ பொருள்‌ கூறினுமாம்‌. 


எரிவாய்‌ நிரயமாவன தப்தகும்பம்‌, கும்பீ பாகம்‌ முதலியன. பரிவதூஉம்‌ - இரங்குவதும்‌; 
இஃ தின்னிசை யளபெடை. 


59 மெய்‌-உடம்பு. ஐவாய்‌-ஐந்துவழிகளையுடைய. வேட்கை அவாவினை - 
வேட்கையாலாகிய அவாவை; வேட்கையையும்‌ அவாவையும்‌ எனினுமாம்‌. 
வேட்கையாவது பொருள்கண்‌ மேற்செல்லும்‌ பற்றுள்ளம்‌. அவாவாவது 
அப்பொருள்களைப்‌ பெறவேண்டுமென மேன்மேல்‌ எழும்‌ ஆசை. கைவாய்‌ - தவ 
வொழுக்கத்தில்‌ கலங்காமல்‌ காத்து-(தன்‌ மனங்‌) கலங்காதபடி தடுத்து. உய்க்கும்‌ 
(மனத்தைச்‌) செலுத்தும்‌. விலங்காது-தவறாது. 


26 


60. மீதுர-மேன்மேல்‌ மிக. காமுருறுவர்‌-விரும்புவர்‌. இசை தொறும்‌-(தம்மிடத்துப்‌) 
பொருந்துந்‌ தோறும்‌. இன்னாமை-(அதனால்‌ வரக்கடவதாகிய) துன்பத்தை. பசைதல்‌ 
பரியாது-விரும்பு தலைக்கொள்ளார்‌. மேல்‌-மேலோர்‌; இது பண்பாகு பெயெர்‌. மற்று, 
ஆம்‌ அசைகள்‌. 


£- ஆம்‌ அதிகாரம்‌ - சினமின்மை 


மதித்திறப்‌ பாரு மிறக்க மதியா 
மிதித்திறப்‌ பாரு மிறக்க-மிதித்தேறி 
ஈயுந்‌ தலைமே லிருத்தலா லஃதறிவார்‌ 


காயுங்‌ கதமின்மை நன்று. (61) 


தண்டாச்‌ சிரப்பிற்றம்‌ மின்னுயிரைத்‌ தாங்காது 
கண்டுழி யெல்லாந்‌ துறப்பவோ-மண்டி 
அடிபெயரா தாற்ற விளிவந்த போழ்தின்‌ 


முடிகிற்கு முள்ளத்‌ தவர்‌. (62) 


காவா தொருவன்றன்‌ வாய்திறந்து சொல்லுஞ்சொ 

லோவாதே தன்னைச்‌ சுடுதலா-லோவாதே 

ஆய்ந்தமைந்த கேள்வி யறிவுடையா ரெஞ்ஞன்றுங்‌ 

காய்ந்தமைந்த சொல்லார்‌ கறுத்து. (63) 


நேர்த்து நிகரல்லார்‌ நீரல்ல சொல்லியக்கால்‌ 

வேர்த்து வெகுளார்‌ விழுமியோ-சோர்த்ததனை 

உள்ளத்தா னுள்ளி யுரைத்துரா யூர்கேட்பத்‌ 

துள்ளித்தூண்‌ முட்டுமாங்‌ கீழ்‌ (64) 


இளையா னடக்க மடக்கங்‌ கிளைபொரு 
ளில்லான கொடையே கொடையப்பய-னெல்லா 
மொறுக்கு மதுகை யுரனுடை யாளன்‌ 


பொறுக்கும்‌ பொறையே பொறை. (65) 


கல்லெறிந்‌ தன்ன கயவர்வா யின்னாச்சொ 

லெல்லாருங்‌ காணப்‌ பொறுத்துய்ப்ப-ரொல்லை 

இடுநீற்றாற்‌ பையவிந்த நாகம்போற்‌ றத்தங்‌ 

குடிமையான்‌ வாதிக்கப்‌ பட்டு. (66) 


29 


மாற்றாராய்‌ நின்றுதம்‌ மாறேற்பார்க்‌ கேலாமை 
ஆற்றாமை யென்னா ரறிவுடையா-ராற்றாமை 
நேர்த்தின்னா மற்றவர்‌ செய்தக்காற்‌ றாமவரைப்‌ 


பேர்த்தின்னா செய்யாமை நன்று. (67) 


நெடுங்கால மோடினு நீசர்‌ வெகுளி 
கெடுங்கால மின்றிப்‌ பாக்கு-மடுங்காலை 
நீர்கொண்ட வெப்பம்போற்‌ றானே தணியுமே 


சீர்கொண்ட சான்றோர்‌ சினம்‌. (68) 


உபகாரஞ்‌ செய்ததனை யோராதே தங்க 

ணபகார மாற்றச்‌ செயினு-முபகாரந்‌ 

தாஞ்செய்வ தல்லாற்‌ றவற்றினாற்‌ றீங்கூக்கல்‌ 

வான்றோய்‌ குடிப்பிறந்தார்க்‌ கில்‌. (69) 


கூர்த்துநாய்‌ கெளவிக்‌ கொளக்கண்டுந்‌ தம்வாயாற்‌ 

பேர்த்துநாய்‌ கெளவினா ரீங்கில்லை-நீர்த்தன்றிக்‌ 

கீழ்மக்கள்‌ கீழாய சொல்லியக்காற்‌ சொல்பவோ 

மென்மக்க டம்வாயான்‌ மீட்டு. (70) 


அரும்பொருள்‌ விளக்கம்‌ 


61. மதித்து இறப்பாரும்‌-(தம்மை) நன்கு மதித்துச்‌ செல்வாரு. இறக்க-செல்க. மதியா- 
நன்கு மதியாது; வினையெச்ச விகுதி புணர்ந்து கெட்டது. மிதித்து-(தம்மை) அவமதித்து. 

ஈயும்‌-ஈயென்கிற பறவையும்‌; உம்மை இழிவு சிறப்பு. காயும்‌- (தம்மையும்‌ பிறரையும்‌) 
வருத்துகின்ற. கதம்‌-கோபம்‌. 'அஃதறிவார்‌' என்புழி ஆய்தம்‌ மெய்போல ஒலித்தது. 


62. தண்டா-நீங்காத. தாங்காது-தரியாது. கண்டுழி எல்லாம்‌ - கண்ட 
விடங்களிலெல்லாம்‌; 'கண்டுழி' என்புழி அகரந்‌ தொக்கமை காண்க. துறப்பவோ?- 
விடுவார்களோ? விடாரென்றபடி. அடி பெயராது - வைத்த காலைப்‌ பெயர்க்க 
வொட்டாதபடி. 

'இளி மண்டிவந்த போழ்தின்‌' என முடிவு செய்க; அதன்‌ 

பொருள்‌ 'இழிவு (இடையீடின்றி) நெருங்கிவந்த காலத்தும்‌' 

என்பதாம்‌; சிறப்பும்மை தொக்கமை தெரிக. முடிகிற்கும்‌-(உயிர்‌ 


30 


துறவாது நின்று தாங்‌ கொண்ட விரதத்தை) முடிக்கவல்ல. 


உள்ளததவர்‌ மனவுறுதி யுடையார்‌; இது பிறவினைப்‌ பொருளின்‌ வந்த தன்வினை, 
இதனை வடநூலார்‌ 'அந்தர்ப்பாவிதணிச்‌' என்ப. 


63. ஒருவன்‌ தன்‌ வாய்‌ காவாது' என்‌ றியைக்க 'யாகா 
வாராயினு நாகாக்க' என்றார்‌ நாயனாரும்‌. சொல்‌-தீச்சொல்‌. 


ஓவாதே - ஒழியாது. ஓவாதே ஆய்ந்து - ஒழியாது நூல்களை ஆராய்ந்து. அமைந்த 
கேள்வி-நிறைந்த (நூற்‌) கேள்வியோடு கூடிய. காய்ந்து - இது செயவே னெச்சத்திரி 


பென்க. கறுத்து- கோபித்து, 'கறுப்புஞ்‌ சிவப்பும்‌ வெகுளிப்‌ பொருள' என்பது 
தொல்காப்பியச்‌ சூத்திரம்‌. 


64. நேர்து-எதிர்த்து; இது நேர்ந்தது என்பதன்‌ வலித்தல்‌.நீர்‌ அல்ல-தகுதியற்ற 


சொற்களை. வேர்த்து-(மனம்‌) 

புழுங்கி. விழுமியோர்‌-சீரியோர்‌; 'விழுமஞ்‌ சீர்மையுஞ்‌ சிறப்பு மிடும்பையும்‌" என்பது 
தொல்காப்பியச்‌ சூத்திரம்‌. ஓர்த்து-இது 'ஓர்ந்து' என்பதன்‌ வலித்தல்‌. 'ஊர்‌ கேட்ப 
உரைத்து' என மாறுக. உராய்‌-(எங்கும்‌) திரிந்து. 'தூண்‌ முட்டும்‌' என்பது 'தனக்குத்‌ 
தானே கேடு விளைத்துக்‌ கொள்ளும்‌' என்னும்‌ பொருட்டு. 


65. இளையான்‌-இளமைப்‌ பருவ முடையான்‌. 'அடக்கம்‌' 

என்புழிப்‌ பிரிநிலை ஏகாரந்‌ தொக்கது. ஈண்டு அடக்கமாவது மனம்‌ 

பொறிவழிச்‌ செல்லாது நிறுத்தல்‌. கிளை பொருள்‌ - மேன்மேல்‌ 

வளரும்‌ பொருள்‌. 'கொடைப்‌ பயன்‌' என்பது 'கொடையாகிய பயன்‌' என விரியும்‌. 
ஒறுக்கும்‌-அழிக்கவல்ல. மதுகை-வலிமையும்‌, உரன்‌-(அவ்‌ வலிமையைக்‌ கால மிட 
முதலியன அறிந்து காட்டவல்ல) அறிவும்‌; இனி, மதுகை உரன்‌ 'மிக்க வலிமையை" 
எனினுமாம்‌. 


66. கயவர்‌-மூடர்‌. 'வாய்‌' என வேண்டாது கூறினார்‌; அதன்‌ இழிவு தோன்றற்கு. 'கல்‌ 
எறிந்தன்ன இன்னாச்‌ சொல்‌' என்க. உய்ப்பர்‌-(தமது விரதத்தைச்‌) செலுத்துவர்‌. இடு 
நீற்றால்‌-(மந்திரித்து) எறிந்த விபூதியினால்‌. வல்லை-விரைவின்‌; அஃதாவது எறிந்த 


அப்போதே. பை-படம்‌. குடிமையான்‌-உயர்குடிப்‌ பிறப்பின்‌ தன்மையான்‌. 
வாதிக்கப்பட்டு-தடுக்கப்பட்டு. 


67. மாற்றாராய்‌-பகைவராய்‌. தம்‌ மாறு நின்று ஏற்பார்க்கு- தமது பகைமையை 
எதிர்கொள்ள நிற்பவரிடத்தே. இது வேற்றுமை மயக்கம்‌. ஏலாமை-(தாம்‌ அப்‌ 


21 


பகைமையை) மேற்‌ கொள்ளாமை. ஆற்றாமை-பொறாது; இது வினையெச்சம்‌. 


இன்னா-துன்பந்‌ தருவனவற்றை. அவரை - அவர்க்கு; இதுவும்‌ வேற்றுமை மயக்கம்‌. 


68. ஓடினும்‌-கழியினும்‌; உம்மை சிறப்பு. நீசர்‌-கீழ்மக்கள்‌. பரக்கும்‌-மேன்மேல்‌ 
வளரும்‌. சுடும்‌ காலை-காய்ச்சப்படும்போது. வெப்பம்‌-சூடு. சான்றோர்‌-பெரியோர்‌. 


69. ஓராதே-நினையாமலே; ஏகாரம்‌ தேற்றத்தொடு இரக்க முணர்த்திற்று. ஆற்ற-மிக. 
தவற்றினால்‌-சோர்வானும்‌; ஈண்டு உம்மை தொக்கதென்க; இனி, (அவர்‌ செய்த) 
'அபகாரத்தால்‌' என்பாரு முளர்‌. தீங்கு ஊக்கல்‌-தீமை செய்ய முயலுதல்‌. வான்றோய்‌ 
குடிப்பிறந்தார்க்கு - வானின்‌ உயர்ச்சி பொருந்திய குடியிற்‌ பிறந்தவர்க்கு; 'வானுயர்‌ 
தோற்றம்‌' என்பதற்குப்‌ பொருள்‌ கூறின பரிமேலழகர்‌ “வானுயர்‌ தோற்றம்‌' என்பது 


'வான்றோய்‌ குடி' என்றாற்போல இலக்கணை வழக்கு" என்பதூஉங்‌ காண்க. 


£0. கூர்த்து-(சினம்‌) மிகுந்து. கெளவிக்கொள-கடித்துப்‌ 

பிடுங்க. பேர்த்து-மாறுபட்டு. நீர்த்தன்றி-தகுதியுடைய சொற்களையன்றி. மீட்டு 
சொல்பவோ-மாறாக (அப்படிப்பட்ட சொற்களைச்‌) சொல்லுவாரோ? சொல்லா 
ரென்றபடி. 'வாயான்‌' என வேண்டாது கூறினார்‌, நல்ல சொற்களையே பயின்றதென 
அதன்‌ சிறப்பு தெரித்தற்கு. இஃ தெடுத்துக்காட்‌ டுவமை; இதனை வட 

நூலார்‌ திருஷ்டாந்தலங்கார மென்ப. எடுத்துக்காட்‌ டுவமையாவது உபமான 
வுபமேயங்களைத்‌ தனித்தனி நிறுத்தி இன்னது உபமானம்‌ இன்னது உபமேயம்‌ எனத்‌ 
தோன்ற இடையில்‌ உவமவுருபு கொடாமற்‌ கூறுவது. 


2. இல்லறவியல்‌ 
8 - ஆம்‌ அதிகாரம்‌ - பொறையுடைமை 


கோதை யருவிக்‌ குளிர்வரை நன்னாட 
பேதையோ டியாது முரையற்க-பேதை 
உரைப்பிற்‌ சிதைந்துரைக்கு மொல்லும்‌ வகையான்‌ 


வழுக்கிக்‌ கழிதலே நன்று. (71) 


நேரல்லார்‌ நீரல்ல சொல்லியக்கான்‌ மற்றது 


தாரித்‌ திருத்த றகுதிமற்‌-றோரும்‌ 
புகழ்மையாக்‌ கொள்ளாது பொங்குநீர்‌ ஞாலஞ்‌ 


சமழ்மையாக்‌ கொண்டு விடும்‌. (72) 


32 


காதலர்‌ சொல்லுங்‌ கடுஞ்சொ லுவந்துரைக்கு 
மேதிலா ரின்சொலிற்‌ நீதாமோ-போதெலா 
மாதர்வண்‌ டார்க்கு மலிகடற்‌ றண்சேர்ப்ப 


ஆவ தறிவார்ப்‌ பெறின்‌. (73) 


அறிவ தறிந்தடங்கி யஞ்சுவ தஞ்சி 
உறுவ துலகுவப்பச்‌ செய்து-பெறுவதனா 
லின்புற்று வாழு மியல்புடையா ரெஞ்ஞான்றுந்‌ 


துன்புற்று வாழ்த லரிது. (74) 


வேற்றுமை யின்றிக்‌ கலந்திருவர்‌ நட்டக்காற்‌ 
றேற்றான்‌ வொழுக்க மொருவன்க ணுண்டாயி 
ன்ற்றுந்‌ துணையும்‌ பொறுக்க பொறானாயிற் 


றூற்றாதே தூர விடல்‌. (75) 


இன்னா செயினு மினிய வொழிகென்று 
தன்னையே தானோவி னல்லது-துன்னிக்‌ 
கலந்தாரைக்‌ கைவிடுதல்‌ கானக நாட 


விலங்கிற்கும்‌ விள்ள லரிது. (76) 


பெரியார்‌ பெருநட்புக்‌ கோடறாஞ்‌ செய்த 
அரிய பொறுப்பவென்‌ றன்றோ-வரியரோ 
ஒல்லெ னருவி யுயர்வரை நன்னாட 


நல்லசெய்‌ வார்க்குத்‌ தமர்‌. (77) 


வற்றிமற்‌ றாற்றப்‌ பசிப்பினும்‌ பண்பிலார்க்‌ 
கற்ற மறிய வுரையற்க-வற்ற 
மறைக்குந்‌ துணையார்க்‌ குரைப்பவே தம்மைத்‌ 


துறக்குந்‌ துணிவிலா தார்‌. (78) 


இன்பம்‌ பயந்தாங்‌ கிழிவு தலைவரினு 
மின்பத்தின்‌ பக்க மிருந்தைக்க-வின்ப 
மொழியாமை கண்டாலு மோங்கருவி நாட 


பழியாகா வாறே தலை. (79) 


தான்கெடினுந்‌ தக்கார்கே டெண்ணற்க தன்னுடம்பி 
னூன்கெடினு முண்ணார்கைத்‌ துண்ணற்க-வான்கவிந்த 


33 


வையக மெல்லாம்‌ பெறினு முரையற்க 
பொய்யோ டிடைமிடைந்த சொல்‌. (80) 


அரும்பொருள்‌ விளக்கம்‌ 


71. கோதை - மாலைபோல விழுகின்ற. வரை - மலைகளையுடைய பேதையோடு- 
அறிவிலியோடு; 'பேதை' என்பது பண்பாகுபெயர்‌. யாதும்‌-உம்மை முற்றும்மை. 
உரைப்பின்‌ - சொன்னால்‌. பேதை சிதைந்து உரைக்கும்‌-அறிவிலி வரம்பு கடந்து 
பேசுவன்‌. ஒல்லும்‌ வகையான்‌ - கூடிய மட்டில்‌. வழுக்கி-தப்பி. கழிதலே- (அவனை 


விட்டு) நீங்குதலே; ஏகாரந்‌ தேற்றம்‌. இஃது ஆடூஉ முன்னிலை. 


72. நீர்‌ அல்ல-தகுதியற்றனவாகிய சொற்களை. தாரித்‌ திருத்தல்‌-பொறுத்திருத்தல்‌ . 
மற்று-(அதற்கு வேறாகிய) பொறாமையை. 'ஒரும்‌'-அசை; 'அஞ்சுவதோரு மறனே' 
என்புழிப்‌ போல. 'ஞாலம்‌" என்பது ஈண்டு உயர்ந்தோர்மேலது. சமழ்மையா-பழிப்புக்‌ 
கேதுவாக. 


73. காதலார்‌ - உள்ளன்புடையார்‌. கடுஞ்சொல்‌ - செவிக்கின்னாத சொல்‌. ஏதிலார்‌ - 
பகைவர்‌. உவந்து உரைக்கும்‌ - மகிழ்ந்து சொல்லும்‌. இன்‌ சொலின்‌ - செவிக்கினிய 
சொல்லினும்‌. மாதர்‌ - அழகு பொருந்திய. சேர்ப்ப - கரையையுடைய அரசனே! ஆவது 
அறிவார்ப்பெறின்‌ - (தமக்கு) நன்மையாவதனை அறியவல்லாரைப்‌ பெற்றால்‌; 


பெறுதலின்‌ அருமை தோன்ற 'பெறின்‌' என்றார்‌. 


74. அறிவது - அறியவேண்டியவற்றை. அடங்கிய - பொறுமை யுடையராய்‌. 
அஞ்சுவது - அஞ்சத்தக்க பழிபாவங்களுக்கு. உறுவது - செய்யவேண்டியவற்றை. 
பெறுவதனால்‌ - பெற்ற பொருள்களான்‌. அரிது - இல்லை. அறிவது, அஞ்சுவது, 
உறுவது, பெறுவது என்பன சாதியொருமை. ஒரு பெயர்‌ ஒருமையீறு தோன்ற நின்றும்‌ 


பன்மைப்‌ பொருளைத்‌ தரின்‌ அது சாதியொருமை யென்ப. 


75. வேற்றுமை - (நான்‌ நீ என்கிற) வேறுபாடு. கலந்து - மனங்கலந்து. நட்டக்கால்‌ - 
சிநேகிதத்தால்‌. தேற்றா ஒழுக்கம்‌ - அறியாச்‌ செய்கை; (பிறர்க்கு) அறிவிக்கக்‌ 
கூடாச்செய்கை எனினுமாம்‌. 'தேற்றா' என்பது தன்வினை பிறவினைகட்குப்‌ 
பொதுவினை. ஆற்றும்‌ துணையும்‌ - கூடியமட்டில்‌. தூற்றாதே - (அச்‌ செய்கையைப்‌) 
பலரறியச்‌ சொல்லாதே. தூரவிடல்‌ - தூரத்தேவிடுக; 'விடல்‌' என்பது அல்லீற்று 


உடன்பாட்டு வியங்கோள்‌. 


34 


76. இன்னா - துன்பந்தருவனவற்றை. இனிய ஒழிக என்று - (அவை) 
இன்பந்தருவனவாய்‌ விடக்கடவனவென்று; அகரந்‌ தொக்கது. தன்னையே - (அச்‌ 
செய்கைக்குக்‌ காரணமாகிய தீ வினையை முற்பிறப்பிற்‌ செய்த) தன்னையே எனவும்‌, 
(முன்‌ நன்கு ஆராயாது அவரொடு நட்புகொண்ட) தன்னையே எனவும்‌ பொருள்‌ கூறுப. 
நோவின்‌ அல்லது - வெறுத்துக்கொள்வதன்றி. துன்னி கலந்தாரை - நெருங்கி 
நட்புகொண்டாரை. கைவிடுதல்‌ - சோரவிடற்க; இது கல்லீற்று வியங்கோள்‌. கானகம்‌ - 
காட்டைச்‌ சார்ந்த. விலங்கிற்கும்‌ - மிருகத்திற்கும்‌; உம்மை இழிவு சிறப்பு வள்ளல்‌ - 
(கூடிப்‌) பிரிதல்‌. அரிது - அருமையுடைத்து. 


71. கோடல்‌ - கொள்ளுதல்‌. அரிய - (பொறுத்தற்கு) அரிய குற்றங்களை. பொறுப்ப - 
பொறுப்பர்‌. 'நல்ல செய்வார்க்குத்‌ தமர்‌ அரியரோ!' என முடிக்க. தமர்‌ - நண்பராவார்‌. 
ஓகாரம்‌ எதிர்மறை. ஒல்லெனல்‌ ஒலிக்குறிஇப்பு. 


78. வற்றி - (உடம்பு) உலர்ந்து; (உண்ட உணவு) முற்றும்‌ அறுதலின்‌ அஃதாவது 
ஜீர்ணித்தலின்‌. ஆற்ற - மிக. பண்பிலார்க்கு - குணமில்லாதார்க்கு; பண்பாவது எல்லா 
ரியல்புகளும்‌ அறிந்து ஒத்து ஒழுகுதல்‌, 'பண்பெனப்படுவது பாடறிந்‌ தொழுகல்‌' 
என்றார்‌ கலித்தொகையினும்‌. அற்றம்‌ - (தமது) வறுமை. உரையற்க என்பது எதிர்மறை 
வியங்கோள்‌. மறைக்குந்‌ துணையார்க்கு - (பசியை) நீக்குந்‌ தன்மையாளர்க்கு; 
'மறைக்கும்‌' என்பது இப்‌ பொருட்டாதலை 'தம்‌ வயிற்‌ குற்ற மறையாவழி' என்னுந்‌ 
திருக்குறளினுங்‌ காண்க: இனி, அதற்கு 'வெளியிடா தொழியும்‌' என்னும்‌ பொருளும்‌ 
பொருந்துதல்‌ அறிக. தம்மை துறக்கும்‌ துணிவிலாதார்‌ - தமது உயிரை மாய்க்கும்‌ 


மனவுறுதி யில்லாதார்‌. 'அற்றம்‌ உரைப்ப' என்றியைக்க. 


79. பயந்த ஆங்கு - தந்த அவ்‌ வழியில்‌; அகரந்‌ தொக்கது. தலைவரினும்‌ - நேரினும்‌; 
'தலை' என்பது தமிழுபசர்க்க மென்ப. இன்பத்தின்‌ பக்கம்‌ - அவ்‌ வின்பம்‌ வருகிற 
வழியில்‌. இருந்தைக்கு - இருந்த உனக்கு; அது வினையாலணைந்த பெயர்‌; 
'இருந்தைக்க' என்புழி நான்கனுருபு அகரச்சாரியை பெற்றது, 'கு ஐ ஆனென வரூஉ 
மிறுதி, அ ஒடு சிவணுஞ்‌ செய்யுளுள்ளே' என்பதோத்தாகலின்‌. ஒழியாமை கண்டாலும்‌ - 
நீங்காதிருத்தலை அறிந்தாலும்‌. பழி ஆகா ஆறே - (அறிவுடையோர்‌) பழிப்பு 


உண்டாகாத வழியே. தலை - தலைமையானது. 


80. தக்கார்‌ - பெரியோர்‌. ஊன்‌ - தசை. உண்ணார்‌ கைத்து உண்ணற்க - 
உண்ணத்தகாதார்‌ கைப்பொருள்கொண்டு உண்ண வேண்டா; உண்ணத்தாகாதார்‌ குரு, 


தெய்வம்‌, வறிய ராதியர்‌; அவர்‌ பொருள்கொண்டு உண்ணுதல்‌ பெரும்பாவமென்பது 


அற நூற்‌ றுணிபு.' 'கைத்து' என்பதற்கு 'உணவு' எனப்‌ பொருள்‌ கொண்டு 
உண்ணத்தகாதார்‌ தாழ்ந்த வருணத்தோரெனவும்‌, அன்போ டுபசரியாதாரெனவும்‌ 
உரைகூறுவாரு முளர்‌. 'உயிர்‌ சென்று தான்படினு முண்ணார்கைத்‌ துண்ணாப்‌, 
பெருமையிற்‌ பீடுடைய தில்‌' (இனியவை நாற்பது) என்றார்‌ பிறரும்‌, கவிந்த - மூடிய. 
இடைமிடைந்த - இடையிற்‌ கலந்த. 


9. பிறர்மனை நயவாமை 


(காம மயக்கத்தாற்‌ பிறர்‌ மனைவியரை விரும்பாமை.) 


அச்சம்‌ பெரிதால்‌ அதற்கின்பம்‌ சிற்றளவால்‌ 
நிச்சம்‌ நினையுங்காற்‌ கோக்கொலையால்‌ - நிச்சலும்‌ 
கும்பிக்கே கூர்ந்த வினையால்‌ பிறன்தாரம்‌ 


நம்பற்க நாணுடையார்‌. 61 


அறம்புகழ்‌ கேண்மை பெருமைஇந்‌ நான்கும்‌ 
பிறன்தாரம்‌ நச்சுவார்ச்‌ சேரா - பிறன்தாரம்‌ 
நச்சுவார்ச்‌ சேரும்‌ பகைபழி பாவம்‌என்று 


அச்சத்தோ டிந்நாற்‌ பொருள்‌. 62 


புக்க விடத்தச்சம்‌ போதரும்‌ போதச்சம்‌ 
துய்க்கு மிடத்தச்சம்‌ தோன்றாமற்‌ காப்பச்சம்‌ 
எக்காலும்‌ அச்சம்‌ தருமால்‌ எவன்கொலோ 


உட்கான்‌ பிறன்‌இல்‌ புகல்‌. 83 


காணின்‌ குடிப்பழியாம்‌ ; கையுறின்‌ கால்குறையும்‌; 

ஆணின்மை செய்யுங்கால்‌ அச்சமாம்‌; - நீள்நிரயத்‌ 

துன்பம்‌ பயக்குமால்‌; துச்சாரி; நீகண்ட 

இன்பம்‌ எனக்கெனைத்தால்‌ கூறு. 84 
செம்மையொன்‌ றின்றிச்‌ சிறியா ரினத்தராய்க்‌ 

கொம்மை வரிமுலையாள்‌ தோள்மரீஇ - உம்மை 

வலியாற்‌ பிறர்மனைமேற்‌ சென்றாரே, இம்மை 

அலியாகி ஆடிஉண்‌ பார்‌. 85 


பல்லா ரறியப்‌ பறையறைந்து நாள்கேட்டுக்‌ 


36 


கல்யாணஞ்‌ செய்து கடிப்புக்க - மெல்லியற்‌ 
காதன்‌ மனையாளும்‌ இல்லாளா என்‌ஒருவன்‌ 


ஏதின்‌ மனையாளை நோக்கு. 66 


அம்பல்‌ அயல்‌எடுப்ப அஞ்சித்‌ தமர்பரீஇ 

வம்பலன்‌ பெண்மாரீஇ மைந்துற்று - நம்பும்‌ 

நிலைமைஇல்‌ நெஞ்சத்தான்‌ துப்புரவு ; பாம்பின்‌ 

தலைநக்கி யன்ன துடைத்து. 67 


பரவா, வெளிப்படா, பல்லோர்கண்‌ தங்கா ; 


உரவோர்கண்‌ காமநோய்‌ ஓ ! ஓ! கொடிதே ; 
விரவாருள்‌ நாணுப்‌ படல்‌அஞ்சி யாதும்‌ 
உரையாதுஉள்‌ ஆறி விடும்‌. 88 


அம்பும்‌ அழலும்‌ அவிர்கதிர்‌ ஞாயிறும்‌ 
வெம்பிச்‌ சுடினும்‌ புறஞ்சுடும்‌; - வெம்பிக்‌ 
கவற்றி மனத்தைச்‌ சுடுதலால்‌, காமம்‌ 


அவற்றினும்‌ அஞ்சப்‌ படும்‌. 89 


ஊருள்‌ எழுந்த உருகெழு செந்தீக்கு 


நீருள்‌ குளித்தும்‌ உயலாகும்‌; - நீருள்‌ 
குளிப்பினும்‌ காமம்‌ சுடுமேகுன்‌ றேறி 


ஒளிப்பினும்‌ காமம்‌ சுடும்‌. 90 


அரும்பொருள்‌ விளக்கம்‌ 


81. பெரிது - பேரளவுடையது. நிச்சம்‌ - உண்மையை; இது 'நிஸ்சய' மென்னும்‌ 
வடமொழியின்‌ விகாரம்‌. கோ கொலை - ராஜதண்டனை. நிச்சலும்‌ - எந்நாளும்‌; 'நிச்சல்‌' 
என்பது 'நித்யம்‌' என்னும்‌ வடமொழிச்சிதைவு. கும்பிக்கே - நரகத்திற்கே. கூர்த்த வினை 
- (ஏதுவாகிய) மிக்க பாவமாம்‌. தாரம்‌ - மனைவியை. நம்பற்க - விரும்பா தொழிக! 'நம்பு 


மேவு நசையாகும்மே' என்றிருத்தல்‌ கண்டு கொள்க. 


82. கேண்மை - நட்பு. பெருமை - மேம்பாடு. நச்சுவார்‌ - 


37 


விரும்புவாரை. அறம்‌, புகழ்‌, கேண்மை, பெருமையென்றதற்‌ கேற்பப்‌ பாவம்‌, பழி, 
பகை, அச்சமெனல்‌ முறையாயினும்‌, செய்யுணோக்கிப்‌ பிறழவைத்தார்‌. பொருள்‌ 
என்பது ஈண்டுப்‌ பதப்‌ பொருள்‌ என்னும்‌ பொருட்டு. முற்றும்மை விகாரத்தாற்‌ 
றொக்கது. 'பகை பாவ மச்சம்‌ பழியென நான்கு, மிகவாவா மில்லிறப்பான்‌ கண்‌' 
என்றார்‌ திருவள்ளுவனாரும்‌. 


83. போதரும்போது - மீண்டு வரும்போது. துய்க்குமிடத்து - அநுபவிக்கும்போது. 
தோன்றாமல்‌ - வெளிப்படாதபடி. காப்பு - காத்துக்கொள்ளுதல்‌. உட்கான்‌ - 


அஞ்சாதானாகி; இது முற்றெச்சம்‌. 


64. கையுறின்‌ - அகப்படின்‌. கால்‌ குறையும்‌ - கால்‌ வெட்டப்படும்‌; 'கால்‌' என்பது 
மற்றை யுறுப்புக்களைய்மெ உபலக்கணத்தாலுணர்த்தும்‌; ராஜதண்டனை 
நேருமென்பது கருத்து. ஆணின்மை - ஆண்மையில்லாமையாகிய தீயொழுக்கத்தை; 
ஆண்மையாவன நிறை. பொறை, ஓர்ப்பு, கடைப்பிடி என்பன. அவை யுள்வழி 

நல்லொழுக்கந்‌ தலைசிறத்தலின்‌, ஆணின்மை தீயொழுக்கமாயிற்றென்க. 
நிரயத்துன்பம்‌-நரகவேதனை. துச்சாரி-தீச்செய்கை புரிபவனே! என்னைத்து- 


எவ்வளவிற்று? இது 'எத்தனைத்து' என்பதன்‌ மரூஉ. 


85. செம்மை-நடுவுநிலைமை. ஒன்று இன்றி-சிறிதும்‌ இல்லாது; ஈண்டுச்‌ சிறப்பும்மை 
தொக்கது. கொம்மை-திரட்சியாகிய. வரி-தொய்யிலெழுதிய. மரீஇ-சேர விரும்பி. 
உம்மை- முற்பிறப்பில்‌. இம்மை-இப்பிறப்பில்‌. அலியாகி-நபும்சகராய்‌ ஆடி-கூத்தாடி. 


66. பறை அறைந்து - வாத்தியங்களைக்‌ கொட்டுவித்து; 'அறைந்து' என்பது 
பிறவினைப்‌ பொருளில்‌ வந்த தன்வினை. செய்து-ஈண்டுப்‌ 'படு' விகுதி தொக்கது. கடி - 
காவல்‌. மெல்‌ இயல்‌-மேன்மையாகிய தன்மையுடைய. இல்லாள்‌ ஆ- 
வீட்டிலுள்ளவளாக. 'என்‌' என்பது 'எவன்‌' என்பதன்‌ விகாரம்‌. ஏதில்‌- ஏதிலன்‌; இது 


பண்பாகுபெயர்‌. 'நோக்கு' என்பது முதனிலைத்‌ தொழிற்‌ பெயர்‌. 


67. அயல்‌-அயலார்‌; இஃ தாகுபெயர்‌. அம்பல்‌ எடுப்ப- பழித்தல்‌ செய்ய. தமர்‌- 
உறவினர்‌. பரீஇ-வருந்த; இது செய வெனெச்சத்‌ திரிபு. வம்பலன்‌ - அயலானது. 


மைந்துற்று - களி படைந்து. நம்பும்‌ நிலைமை இல்‌ - நம்பத்தக்க நிலைமை இல்லாத. 
துப்புரவு - அநுபவம்‌ நக்கி அன்னது - நக்கினாற்‌ போன்ற தன்மையை அஃதாவது 


அபாயத்தை. 


326 


68. பரவா-வளராமலும்‌. வெளிப்படா-வெளியாகாமலும்‌. பல்லோர்கண்‌ தங்கா - 
பலரிஞ்‌ சென்று தங்காமலும்‌. உரவோர்‌ கண்‌ காமநோய்‌ - அறிவுடையாரிடத்தே 
தோன்றும்‌ காமநோயானது. விரவாருள்‌ - (அந்நோய்‌) கலவாதாரிடத்தே; 
பகைவரிடத்தே என்பாருமுளர்‌. நாணுப்படல்‌ அஞ்சி - வெட்கப்படுதற்குப்‌ பயந்து. 
யாதும்‌ உரையாது-சிறிதும்‌ வெளிப்படாது; இது குறிப்பு மொழி: இனி, (விரவார்‌) 
பழிக்கச்‌ சிறிதும்‌ இடமில்லாதபடி எனினுமாம்‌. ஆறிவிடும்‌ - அடங்கிப்போம்‌. ஓஓ 
கொடிதே- (அது) மிகவுங்‌ கொடியது! ஏகாரம்‌ தேற்றம்‌. வெளிப்பட்டொழியாது உள்ளே 
நின்று மிக வருந்தி அடங்குதலின்‌, அறிவுடையார்‌ காமம்‌ மிகவுங்‌ கொடிது எனப்படுத 
லுணர்க. 


89. அம்பும்‌-பாணமும்‌. அழலும்‌-நெருப்பும்‌. அவிர்‌ கதிர்‌ ஞாயிறும்‌-விளங்குகின்ற 
கிரணங்களையுடைய சூரியனும்‌. ஞாயிறு- நாயிறு; இது முதற்போலி. வெம்பி - 
கொதித்து. புறம்‌ சுடும்‌- உடம்பை வருத்தம்‌. கவற்றி-கவலைப்படுத்தி. அஅற்றினும்‌-அவ்‌ 
வம்பு முதலியவற்றினும்‌. 


90. உரு கெழு - உருவம்‌ மிக்க; 'உருவுட்‌ காகும்‌' என்றிருத்தலின்‌, அச்சம்‌ மிக்க 
எனினுமாம்‌. உயல்‌ ஆகும்‌ - தப்பிப்‌ பிழைக்கக்‌ கூடும்‌. சுடுமே-சுடாதுவிடாது. குன்று 


ஏறி ஒளிப்பி நும்‌- மலைமேலேறி ஒளித்துக்கொண்டாலும்‌. 'செந்தீ' என்புழித்‌ தீக்குச்‌ 
செம்மை பிறிதினியைபு நீக்கிய விசேடணமன்று; இயற்கை பற்றிய தொன்றென்க. இப்‌ 
பாவின்கண்‌ வேற்றுமையணி இருத்தல்‌ காண்க. 


10. ஈகை 


(வறியார்க்கு ஒன்று ஈதல்‌.) 


இல்லா விடத்தும்‌ இயைந்த அளவினால்‌ 
உள்ள விடம்போற்‌ பெரிதுவந்து - மெல்லக்‌ 
கொடையொடு பட்ட குணனுடைய மாந்தர்க்‌(கு) 


அடையாவாம்‌ ஆண்டைக்‌ கதவு. 91 


முன்னரே சாநாண்‌ முனிதக்க மூப்புள 
பின்னரும்‌ பீடழிக்கு நோயுள - கொன்னே 
பரவன்மின்‌ பற்றன்மின்‌ பாத்துண்மின்‌ யாதுங்‌ 


கரவன்மின்‌ கைத்துண்டாம்‌ போழ்து. 92 


நடுக்குற்றுத்‌ தற்சேர்ந்தார்‌ துன்பந்‌ துடையார்‌ 
கொடுத்துத்தான்‌ றுய்ப்பினு மீண்டுங்கா லீண்டு 


மிடுக்குற்றுப்‌ பற்றினு நில்லாது செல்வம்‌ 
விடுக்கும்‌ வினையுலந்தக்‌ கால்‌. 


இம்மி யரிசித்‌ துணையானும்‌ வைகலு 
நும்மி லியைவ கொடுத்துண்மி - னும்மைக்‌ 
கொடாஅ தவரென்பர்‌ குண்டுநீர்‌ வையத்‌ 


தடாஅ வடுப்பி னவர்‌. 


மறுமையு மிம்மையு நோக்கி யொருவர்க்‌ 
குறுமா றியைவ கொடுத்தல்‌ - வறுமையா 
லீத லிசையா தெனினு மிரவாமை 


ஈத லிரட்டி யுறும்‌. 


நடுவூருள்‌ வேதிகை சுற்றுக்கோட்‌ புக்க 
படுபனை யன்னர்‌ பலர்நச்ச வாழ்வார்‌ 
குடிகொழுத்தக்‌ கண்ணுங்‌ கொடுத்துண்ணா மாக்க 


ளிடுகாட்டு ளேற்றைப்‌ பனை. 


பெயற்பான்‌ மழைபெய்யாக்‌ கண்ணு முலகஞ்‌ 
செயற்பால செய்யா விடினுங்‌ - கயற்புலால்‌ 
புன்னை கடியும்‌ பொருகடற்‌ றண்சேர்ப்ப. 


என்னை யுலகுய்யு மாறு. 


ஏற்றகை மாற்றாமை யென்னானுந்‌ தாம்வரையா 
ராற்றாதார்க்‌ கீவதா மாண்கட - னாற்றின்‌ 
மலிகடற்‌ றண்சேர்ப்ப மாறீவார்க்‌ கீதல்‌ 


பொலிகட னென்னும்‌ பெயர்த்து. 


இறப்பச்‌ சிறிதென்னா தில்லென்னா தென்று 
மறப்பயன்‌ யார்மாட்டுஞ்‌ செய்க - முறைப்புதவி 
னையம்‌ புகூஉந்‌ தவசி கடிஞைபோற்‌ 


பைய நிறைத்து விடும்‌. 


கடிப்பிடு கண்முரசங்‌ காதத்தோர்‌ கேட்ப 
ரிடித்து முழங்கியதோர்‌ யோசனையோர்‌ கேட்ப 
ரடுக்கிய மூவுலகுங்‌ கேட்குமே சான்றோர்‌ 


கொடுத்தா ரெனப்படுஞ்‌ சொல்‌. 


93 


94 


95 


96 


97 


(98) 


(99) 


(100) 


39 


40 


அரும்பொருள்‌ விளக்கம்‌ 


91. இல்லாவிடத்தும்‌ - (செல்வம்‌) இல்லாதகாலத்தும்‌. இயைந்த அளவினால்‌ - 
கூடியமட்டில்‌; இது வேற்றுமை மயக்கம்‌. பெரிது உவந்து-மிக மகிழ்ந்து. மெல்ல- 
சிறிதாக. கொடையொடு- கொடுத்தலோடு. பட்ட-கூடின. ஆண்டைக்கதவு- 


அவ்வுலகத்துக்‌ கதவுகள்‌. 'ஆண்டை' என்பதின்‌ 'ஐ' சாரியை. அடையா- மூடப்படா. 


92. முன்னரே-உங்கள்‌ கண்‌ எதிரில்‌; பிரதியக்ஷமாக என்றபடி. சாம்‌ நாள்‌ - மரண 
காலம்‌. முனி தக்க மூப்பு - (யாவரும்‌) வெறுக்கத்தக்க கிழப்பருவம்‌. பின்னரும்‌-மேலும்‌. 
பீடு அழிக்கும்‌ நோய்‌ - வலிமையைக்‌ குலைக்கும்‌ நோய்கள்‌. கைத்து - கைப்‌ பொருள்‌. 
கொன்னே-வீணாக. பரவன்பின்‌-(பொருளை மேலும்‌ மேலும்‌ தேடுதற்கு) 
அலையாதிரும்‌. பற்றன்மின்‌ - (பொருளை உலோபத்தால்‌) இறுகப்பிடியாதிரும்‌. பாத்து 
உண்மின்‌-(சோறு முதலியவற்றைப்‌) பகுத்துக்கொடுத்து உண்ணும்‌; 'பாத்து' என்பதில்‌ 


'பகு' என்பதன்‌ மரூஉவாகிய 'பா' பகுதி. யாதும்‌ காவன்‌ மின்‌-ஒன்றையும்‌ ஒளியாதிரும்‌. 


93. நடுக்கு உற்று - (வறுமையால்‌) உடல்‌ நடுங்குதல்‌ அடைந்து; 'நடுக்கு' என்பது 
முதனிலை திரிந்த தொழிற்பெயர்‌. தன்‌ சேர்ந்தார்‌-தன்னைச்‌ சேர்ந்தாரது. துடையார்‌- 
நீக்கார்‌. துய்ப்பி னும்‌ - அநுபவித்து வரினும்‌. ஈண்டுங்கால்‌ - வளருங்காலத்தில்‌. மிடுக்கு 


உற்று-வலிமைபொருந்தி; 'இடுக்கு உற்று' எனப்‌ பிரித்து 'இறுக்குதல்‌ பொருந்தி' 
எனவும்‌, 'உலோபகுணத்தைப்‌ பொருந்தி" எனவும்‌ பொருள்‌ கொள்வர்‌. விடுக்கும்‌ 
வினை உலந்தக்கால்‌- (முற்பிறப்பிற்செய்து குறையாக) விட்ட நல்வினை முடியுமாயின்‌. 
'தன்‌ சேர்ந்தார்‌', 'தான்‌ துய்ப்பினும்‌' 'துடையார்‌' என ஒருமையும்‌ பன்மையும்‌ மயங்குதல்‌ 
காண்க. 


இப்பாவிற்கு அநுவயம்‌ 'கொடுத்துத்தான்‌ துய்ப்பினு மீண்டுங்கா லீண்டும்‌, விடுக்கும்‌ 
வினையுலந்தக்கால்‌ 'மிடுக்குற்றுப்‌ பற்றினும்‌ நில்லாது செல்வம்‌," நடுக்குற்றுத்‌ 


தற்சேர்ந்தார்‌ துன்பந்‌ துடையார்‌' ஆகலின்‌, இஃது அடிமறி மாற்றுப்‌ பொருள்‌ கோ 
ளென்ப. 


'பொருளழிதற்குக்‌ காரணம்‌ வினைப்பயனேயன்றி ஈகையன்று' என்பது இப்பாட்டின்‌ 
கருத்தென்க. 


94. இம்மி யரிசித்‌ துணையானும்‌-மத்தங்காய்ப்‌ புல்லரிசி யளவாயினும்‌; 'ஆன்‌' 
என்பது ஆயின்‌ என்பதன்‌ விகாரம்‌. வைகலும்‌-நாடோறும்‌. நும்மில்‌ இயைவ-உங்களாற்‌ 


கூடியவற்றை; இது வேற்றுமைமயக்கம்‌. அன்றி, 'உங்களிடத்தில்‌ அடைந்துள்ள 


41 


பொருள்களில்‌' எனப்‌ பொருளுரைத்தலு மொன்று. உம்மை- முற்பிறப்பில்‌. என்பர்‌- 
என்றிகழப்படுவர்‌; ஈண்டுப்‌ 'படு' விகுதி தொக்கது. குண்டு - ஆழம்‌. குண்டு நீர்‌ - ஆழி, 


கடல்‌. அடா அடுப்பினவர்‌-(தமக்கென உணவு) சமைக்காத அடுப்பினையுடைய 
இரப்போர்‌. அளபெடைகள்‌ செய்யுளோசை நிறைக்க வந்தன. 


95. மறுமையும்‌-மறுமைப்பயனையும்‌. அஃதாவது துறக்க வின்பத்தையும்‌. இம்மையும்‌ 
- இம்மைப்பயனையும்‌ அஃதாவது புகழையும்‌. மறுமை இம்மை என்பன ஆகுபெயர்கள்‌. 
உறும்‌ ஆறு-தக்கப்படி, இயைவ-இது வினையாலணந்த பெயர்‌. கொடுத்‌ தல்‌ - ஈக; இது 
'தல்‌' ஈற்று வியங்கோள்‌. இரவாமை-யாசியாமை. ஈதல்‌ இரட்டி உறும்‌ - கொடுத்தலின்‌ 
இருமடங்கு நல்லதாம்‌ மூன்றாமடி முற்றுமோனை. 


96. நடு ஊர்‌-ஊர்‌ நடு; இது முன்‌ பின்‌ னாகத்‌ தொக்க ஆறாம்‌ வேற்றுமைத்‌ தொகை, 
அஃதாவது இலக்கணப்போலி. வேதிகை சுற்றுக்கோள்‌ புக்க-மேடையினாற்‌ சூழ்ந்து 


கொள்ளு தலைப்‌ பொருந்திய. 'சுற்றுக்கோள்‌' என்பது முதனிலை திரிந்த தொழிற்‌ 
பெயர்‌. படுபனை அன்னர்‌-பயன்‌ தருகின்ற பெண்‌ பனையை ஒப்பர்‌. பலர்‌ நச்சு 
வாழ்வார்‌-பலருந்‌ தம்மை வந்து அடைந்து பயன்‌ கொள்ள வாழ்பவர்‌. குடி 
கொழுத்தக்கண்ணும்‌- குடும்பம்‌ செல்வத்தான்‌ மிக்கவிடத்தும்‌. இடு காட்டுள்‌ ஏற்றைப்‌ 
பனை (அன்னர்‌)-சுடுகாட்டிலுள்ள ஆண்‌ பனையை ஒப்பர்‌; ஏற்றை- ஆண்பெயர்‌, 
'ஆற்றலொடு புணர்ந்த வாண்பாற்‌ கெல்லாம்‌, ஏற்றைக்‌ கிளவி யுரித்தென மொழிப' 
என்னுந்‌ தொல்காப்பியச்‌ சூத்திரத்‌ திற்கு நச்சினார்க்கினியர்‌ 'எல்லாம்‌ என்றதனால்‌, 
சிறு பான்மை ஆற்றலில்லாதனவுங்‌ கொள்க; அது 'இடுகாட்டு ளேற்றைப்பனை' 
என்பது போன்று வருவன என உரை வரைந்தமை காண்க. 


97. பெயற்பால்‌-பெய்தற்கு உரிய காலத்தில்‌-இனி, 'பெய்‌ தற்‌ குரிய பகுதியாகிய 
நீரை' எனினுமாம்‌. 'பொய்யாக்கண்‌' என்பது எதிர்மறை வினையெச்சம்‌; இதனை 
ஈறுகெட்ட எதிர்‌ மறைப்‌ பெயெரெச்சத்‌ தொடராகக்‌ கொள்வாரு முண்டு. உலகம்‌- 
உயர்ந்தோர்‌; அறிஞர்கள்‌. செயற்பால-செய்யத்தக்க உதவிகளை. கயல்‌ புலால்‌- 
மீன்களின்‌ புலால்‌ நாற்றத்தை. புன்னை-புன்னை மலர்கள்‌. கடியும்‌ - நீக்கும்‌. சேர்ப்ப - 
கரையை யுடையவனே [சேர்ப்பு-கரை]. உலகு-உலகத்தியிர்கள்‌. உய்யுமறு-பிழைக்கும்‌ 


வழி. எனனை-யாதோ? ஐ-சாரியை. 


98. ஏற்றகை-(யாசகனது) ஏந்திய கையை. மாற்றாது- மறுக்காமல்‌, என்‌ ஆனும்‌- 
யாதொன்றாயினும்‌. தாம்‌ வரையார்‌- தாம்‌ (இது தரலாகாதென்று) நீக்காதவராய்‌; 'தாம்‌ 


(அவரை) நீக்காதவராய்‌' எனவும்‌, தாம்‌ (இன்னார்க்கு இன்னதைக்‌ கொடுக்‌ 
கலாமென்றும்‌ இன்னதைக்‌ கொடுக்கவாகாதென்றும்‌ வரையறை செய்து 


கொள்ளாதவராய்‌' எனவும்‌, 'தமக்கென ஒன்றையும்‌ வரைந்து வைத்துக்‌ 


42 


கொள்ளாதவராய்‌' எனவும்‌ உரை வகுப்பது மாம்‌. ஆற்றாதார்க்கு - (மாறுசெய்ய) 
வலியில்லாத வறியர்க்கு. ஆண்கடன்‌ - ஆண்‌ மகனது கடமையாம்‌. ஆற்றின்‌ - 
(ஒன்றைக்‌ கொடுத்தலைச்‌) செய்தால்‌. மாறு ஈவார்க்கு - (அதற்குப்‌) பிரதியாக 


மற்றொன்றைக்‌ கொடுப்பார்க்கு, பொலி கடன்‌ - கொழுத்த கடன்‌. 


ஆற்றுநர்க்‌ களிப்போ ரறவிலை பகர்வோர்‌ 
ஆற்றா மாக்க ளரும்பசி களைவோர்‌ 
மேற்றே யுலகின்‌ மெய்ந்நெறி வாழ்க்கை 


என்னும்‌ மணிமேகலை யடிகள்‌ ஈண்டு அறியத்தக்கன. 


99. இறப்ப சிறிது என்னாது - (தமக்குள்ள பொருள்‌) மிகச்‌ சிறிதென்‌ றெண்ணாமலும்‌. 
முறை - (அங்ஙனஞ்‌ செய்யின்‌, அச்‌ செயல்‌) கிரமமாக. புதலின்‌ - வாயில்‌ தோறும்‌. ஐயம்‌ 
புகூஉம்‌ - பிச்‌ சைக்குச்‌ செல்கின்ற; 'புகும்‌' என்பது செய்யுளோசை நிறைக்கப்‌ 'புகூஉம்‌' 
என்‌ அளபெடுத்தது. கடிஞைபோல - பிச்சைப்‌ பாத்‌ திரத்தைப்‌ போல. பைய - மெல்ல; 


இது குறிப்பு வினையெச்சம்‌. நிறைத்துவிடும்‌ - (அறப்பயனால்‌ அவனுயிரை) நிரம்பச்‌ 
செய்யும்‌. 


100. கடிப்பு இடு - குறுந்தடியா லடிக்கப்படுகின்ற. கண்முர சம்‌ - கண்ணினையுடைய 
முரசொலியை. இடித்து முழங்கியது - (மேகம்‌) இடியா நின்று முழங்கியதை. அடுக்கிய - 
ஒன்றன்மே லொன்றாக அமைந்த. மூவுலகும்‌ - சுவர்க்க மத்ய பாதாளம்‌ என்கிற 
மூன்றுலகும்‌. சான்றோர்‌ கொடுத்தார்‌ எனப்படுஞ்‌ சொல்‌ - சான்‌ றோரால்‌ கொடுத்தார்‌ 
எனப்படுஞ்‌ சொல்லையோவெனில்‌; சான்‌ றோர்‌ - மூன்றாம்‌ வேற்றுமைத்‌ தொகை. 
சான்றோரால்‌ எனப்படும்‌ என இயையும்‌; அன்றி. 'கொடுத்தார்‌ எனப்படுஞ்‌ சான்றோர்‌ 
சொல்‌' என்றியைத்து 'எனப்படம்‌' என்பது செய்வினைப்‌ பொருளின்‌ வந்த செயப்பாட்டு 
வினையெனவும்‌, 'சான்றோர்‌ சொல்‌' ஆறாம்‌ வேற்றுமைத்‌ தொகை யெனவுங்‌ கொள்ப 
ஒரு சாரார்‌. 'சான்றோர்க்குக்‌ கொடுத்தார்‌' என விரித்து நான்கனுருபு தொகுத்‌ தலாய்‌ 
நின்றது என்ப மற்றொரு சாரார்‌. 


11- ஆம்‌ அதிகாரம்‌. - பழவினை 


பல்லாவுளுய்த்து விடினுங்‌ குழக்கன்று 
வல்லதாந்‌ தாய்நாடிக்‌ கோடலைத்‌ - தொல்லைப்‌ 
பழவினையு மன்ன தகைத்தேதற்‌ செய்த 


கிழவனை நாடிக்‌ கொளற்கு. (101) 


43 


உருவு மிளமையு மொண்பொருளு முட்கு 
மொருவழி நில்லாமை கண்டு - மொருவழி 
ஒன்றேயு மில்லாதான்‌ வாழ்க்கை யுடம்பிட்டு 


நின்றுவீழ்ந்‌ தக்க துடைத்து. (102) 


வளம்பட வேண்டாதார்‌ யார்யாரு மில்லை 
அளந்தன போக மவரவ ராற்றான்‌ 
விளங்காய்‌ திரட்டினா ரில்லைக்‌ களங்கனியைக்‌ 


காரெனச்‌ செய்தாரு மில்‌. (103) 


உறற்பால நீக்க லுறுவர்க்கு மாகா 
பெறற்பா லனையவு மன்னவா மாரி 
வறப்பிற்‌ றருவாரு மில்லை யதனைச்‌ 


சிறப்பிற்‌ றணிப்பாரு மில்‌. (104) 


தினைத்துணைய ராகித்தந்‌ தேசுள்‌ ளடக்கிப்‌ 
பனைத்துணையார்‌ வைகலும்‌ பாடழிந்து வாழ்வர்‌ 
நினைப்பக்‌ கிடந்த தெவனுண்டா மேலை 


வினைப்பய னல்லாற்‌ பிற. (105) 


பல்லான்ற கேள்விப்‌ பயனுணர்வார்‌ வீயவுங்‌ 

கல்லாதார்‌ வாழ்வ தறிதிரேற்‌ - கல்லாதார்‌ 

சேதன மென்னுமச்‌ சேறகத்‌ தின்மையாற்‌ 

கோதென்று கொள்ளாதாங்‌ கூற்று. (106) 


இடும்பைகூர்‌ நெஞ்சத்தா ரெல்லாருங்‌ காண 
நெடுங்கடை நின்றுழல்வ தெல்லா - மடம்பம்பூ 
அன்னங்‌ கிழிக்கு மலைகடற்‌ றண்சேர்ப்ப 


முன்னை வினையாய்‌ விடும்‌. (107) 


அறியாரு மல்ல ரறிவ தறிந்தும்‌ 

பழியோடு பட்டவை செய்தல்‌ - வளியோடி 

நெய்த னறவுயிர்க்கு நீள்கடற்‌ றண்சேர்ப்ப 

செய்த வினையான்‌ வரும்‌. (108) 


ஈண்டுநீர்‌ வையத்து ளெல்லாரு மெத்துணையும்‌ 
வேண்டார்மற்‌ றீய விழைபய னல்லவை 


வேண்டினும்‌ வேண்டா விடினு முறற்பால 
தீண்டா விடுத லரிது. (109) 


சிறுகா பெருகா முறைபிறழ்ந்து வாரா 
உறுகாலத்‌ தூற்றாகா வாமிடத்தே யாகுஞ்‌ 
சிறுகாலைப்‌ பட்ட பொறியு மதனா 


லிறுகாலத்‌ தென்னை பரிவு. (110) 


அரும்பொருள்‌ விளக்கம்‌ 


44 


101. பல்‌ ஆவுள்‌ - பல பசுக்களின்‌ நடுவில்‌. உய்த்து விடினும்‌ - செலுத்திவிட்டாலும்‌. 


குழகன்று - இளங்கன்றானது; 'குழ' எனபது உரிச்சொல்‌. தாய்‌ நாடி கோடலை 


வல்லதாம்‌ - தாயைத்‌ தேடியடைதலில்‌ வல்லமையுடையதாம்‌; 'கோடலை' என்பது வேற்‌ 


றுமை மயக்கம்‌. தகைத்தே - தன்மையதே. தன்‌ செய்த கிழவனை - தன்னைச்‌ செய்த 


உரிமையுடையவனை: 'கிழவன்‌' என்பது 'கிழத்தி' என்பதன்‌ ஆண்பால்‌. நாடி கொளற்கு 


- தேடி யடைதலில்‌; இதுவும்‌ வேற்றுமைமயக்கம்‌. 


102. உருவும்‌ - அழகும்‌. ஒள்‌ பொருளும்‌ - மேலான செல்வ மும்‌. உட்கு - (பிறர்க்கு) 
அச்சத்தாலாகின்ற மதிப்பும்‌. ஒருவழி - ஒரே தன்மையாக; ஒருவனிடத்தும்‌ 
என்பாரிமுளர்‌. ஒருவழியாதா யினு மொரு வழியால்‌, ஒன்றேயும்‌ - ஒரு 
நல்வினையாயினும்‌; அன்றி, ஒரு வழி ஒன்றேனும்‌ - ஒப்பற்ற உயர்கதிக்‌ கேதுவாகிய 


ஒரு நற்‌ செய்கையேனும்‌. உடம்பு இட்டு நின்று வீழ்ம்‌ தக்கது உடைத்து - உடம்பைச்‌ 
(சில நாள்‌) பெற்று நின்று (அவ்வுடம்பாலாகிய பயன்‌ சிறிதுங்‌ கொள்ளாது) வீழுந்‌ 


தன்மையுடையது; 'வீழ்ம்‌' என்பது ஈற்றுயிர்மெய்‌ கெட்டு நின்ற எதிர்காலப்‌ 
பெயரெச்சம்‌; 'தக்கது' என்பது தகை, தகுதி என்பனபோலக்‌ குணத்தை யுணர்த்துந்‌ 
தொழிற்பெயர்‌. 


103. வளம்பட - (செல்வ முதலியவற்றாற்‌) சிறப்புடைய; அன்றி, செல்வம்‌ 
உண்டாமாறு என்பது மொன்று. யார்‌ - யாவர்‌? யாரும்‌ இல்லை - ஒருவருமில்லை; 
இனி, யார்‌ யாவரும்‌ இல்லை - எப்‌ படிப்பட்டவருமில்லை. என்பாரும்‌ உளர்‌, போகம்‌ 
அவரவர்‌ ஆற்‌ றான்‌ அளந்தன' என்றியைத்து 'நுகரும்‌ இன்பம்‌ அவரவரது ஊழ்‌ 
வினையால்‌ (முன்னரே) அளவு செய்யப்பட்டுள்ளன. 'விள காய்‌' 'கள கனி' எனப்‌ 
பிரிக்க. கார்‌ என-கரிய உருவினதாக. இஃதெடுத்துக்‌ காட்டுவமையணி. 


45 


104. உறல்பால-(ஊழ்வினையால்‌) நேரத்தக்க துன்பங்களை. உறுவர்க்கும்‌ - 
முனிவர்க்கும்‌. ஆகா-கூடா. பெறல்பால்‌ அனைய வும்‌-பெறத்தக்க தன்மையுடைய 
இன்பங்களும்‌. அன்ன ஆம்‌-அத்‌ தன்மையவேயாம்‌; 'நீக்கல்‌ ஆகா' என்றபடி. மாரி- 
மழை. வறப்‌ பின்‌ - பெய்யாதாயின்‌. தருவாரும்‌-(அதைப்‌) பெய்விக்க வல்லாரும்‌. 
சிறப்பின்‌ - (அம்மழை) மிகுதியாகப்‌ பெய்யின்‌. அதனை தணிப்பா ரும்‌-அதைக்‌ 
குறைக்க வல்லாரும்‌. இனி, 'பெறல்பால்‌ அனையவும்‌ அன்னவாம்‌' என்பதற்குப்‌ 
'பெறத்தக்க தன்மையுடைய இன்பங்‌ களைப்‌ பெறுதல்களும்‌ (முனிவர்க்கும்‌) 
பெறமுடியாதனவாம்‌' எனப்‌ பொருளுரைத்து, இச்‌ செய்யுள்‌ எதிர்‌ நிரனிறைப்‌ பொருள்‌ 
கோள்‌ என்பாருமுண்டு. 


105. தினை துணையர்‌-தினையளவு சிறியராய்‌. தம்‌ தேசு உள்‌ அடக்கி-தமது ஒளியை 
உள்ளடக்கிக்கொண்டு, பனை துணையர்‌- பனையளவு பெரியர்‌ வைகலும்‌-நாடோறும்‌. 
பாடு அழிந்து வாழ்‌ வர்‌-பெருமை கெட்டு உயிர்‌ வாழ்வர்‌. மேலை வினைப்பயன்‌ 
அல்லால்‌- முற்பிறப்பிற்‌ செய்த தீவினைப்பயனல்லாது; 'மேலை' என்பது ஐயீற்றுப்‌ 
பண்பாகு பெயர்‌. பிற-வேறாய்‌. நினைப்ப கிடந்தது எவன்‌ உண்டாம்‌-(அதற்குக்‌ 


காரணமாக) நினைக்கத்‌ தக்கது வேறு யாதுளது? எதுவுமில்லை என்றபடி. தினை, 


பனையென்பன சிறுமை, பெருமைகட்குக்‌ காட்டிய அளவை. 


106. ஆன்ற-சிறந்த; 'அகல்‌' என்பதன்‌ மரூ ஆகிய 'ஆல்‌' என்பது இதன்‌ பகுதியென்ப. 
கேள்வி - நூற்‌ கேள்விகளான்‌. பயன்‌ - (பிறவிப்‌) பயனை. வீயவும்‌-(விரைவின்‌) 
இறக்கவும்‌. வாழ்வது- (நெடுங்காலம்‌) வாழ்வதன்‌ காரணம்‌. சேதனம்‌ என்னும்‌ ௮ சேறு 
அகத்து இன்மையால்‌-அறிவென்கிற அந்தச்‌ சாரத்தை உள்ளே பெற்றீராமையால்‌. 
கோது என்று- அசாரமென்று நினைத்து. இஃது ஏதுத்‌ தற்குறிப்பேற்றவணி. 


107. இடும்பை கூர்‌ நெஞ்சத்தார்‌ - துன்பம்‌ மிக்க மன முடையராய்‌ எல்லாரும்‌ காண- 
யாவரும்‌ (தம்மைப்‌) பார்க்கும்படி. நெடுங்கடை-பெரிய வீடுகளின்‌ வாயில்களில்‌. 
உழல்வது எல்லாம்‌- (பிச்சை வேண்டி) வருந்துகின்ற செய்கை யெல்லாம்‌. 'அடம்பம்பூ' 
என்புழி 'அம்‌' சாரியை; அடம்பு-ஒரு கொடியின்‌ பெயர்‌. முன்னை வினை - முற்பிறப்பிற்‌ 
செய்த தீவினைப்பயன்‌. 


108. அறியாரும்‌ அல்லர்‌-அறியாதவரும்‌ ஆகார்‌; 'உம்மை' இழிவு சிறப்பு. அறிவது 
அறிந்தும்‌-அறியவேண்டியவற்றை அறிந்து வைத்தும்‌; உம்மை உயர்வு சிறப்பு; 
'அறிவது' சாதியொருமை. பழியொடு பட்டவை-உலக நிந்தையாகிய தொழில்களை. 
வளி ஓடி- காற்று வீசுதலினால்‌; 'ஓடி' என்பது எச்சத்‌ திரிபென்க. நெய்‌ தல்‌ - நெய்தற்பூ; 
இஃதொரு வகை நீர்ப்‌ பூ. நறவு-தேன்‌; இது 'நறா' என்பதன்‌ விகாரம்‌. விளையான்‌ - 
தீவினையான்‌. 


40 


109. ஈண்டு நீர்‌ வைத்துள்‌-நெருங்கிய கடல்‌ சூழ்ந்த பூமி யில்‌; 'நீர்‌' என்பது 
ஆகுபெயர்‌. எ துணையும்‌-எவ்வளவு சிறி தாயினும்‌. தீய வேண்டார்‌-கொடியனவாகிய 
துன்பங்களை விரும்‌ பார்‌. 'மன்‌' அசை நிலை. விழை பயன்‌ நல்லவை-(யாவரும்‌) விரும்‌ 
பும்‌ பயன்‌ நல்லனதென்க. உறல்‌ பால-(ஊழ்‌ வினையால்‌) வந்து அடைதற்குரிய இன்ப 
துன்பங்கள்‌. தீண்டா விடுதல்‌-(அவரை) அடையாமல்‌ விடுவது. அரிது-இல்லை. 


110. சிறகா-குறையா. பெருகா - மிகா. முறை பிறழ்ந்து வாரா-(முற்பிறப்பில்‌ செய்த) 
முறை மாறி வாரா. உறு காலத்து ஊற்று ஆகா-(துன்பம்‌) வருங்காலத்து ஊன்றுகோல்‌ 
போல உதவி (அத்துன்பத்தை) நீக்கா. 'ஊற்று' என்பது 'ஊன்று' என்பதன்‌ விகாரம்‌; 
அஃதீண்டு ஆகுபெயர்‌. ஆம்‌ இடத்தே ஆகும்‌-வரவேண்‌ டிய காலத்திலே வரும்‌. 
சிறுகாலை பட்ட பொறியும்‌-கருவில்‌ அமை யுங்‌ காலத்தின்‌ அமைந்து கிடந்த ஊழ்‌ 
வினையும்‌. இறு காலத்து- (தீவினையாற்‌) கெடுதியடையுங்‌ காலத்தில்‌. என்னை பரிவு- 
இரங்குவது ஏன்‌? 


12 - ஆம்‌ அதிகாரம்‌.- மெய்ம்மை 


இசையா வொருபொரு ளில்லென்றல்‌ யார்க்கும்‌ 
வசையன்று வையத்‌ தியற்கை - நசையழுங்க 


நின்றோடிப்‌ பொய்த்த னிரைதொடீஇ செய்ந்நன்றி 
கொன்றாரிற்‌ குற்ற முடைத்து. (111) 


தக்காரும்‌ தக்கவ ரல்லாருந்‌ தந்நீர்மை 
எக்காலுங்‌ குன்ற லிலராவ - ரக்காரம்‌ 
யாவரே தின்னினுங்‌ கையாதாங்‌ கைக்குமாந்‌ 


தேவரே தின்னினும்‌ வேம்பு. (112) 


காலாடு போழ்திற்‌ கழிகிளைஞர்‌ வானத்து 

மேலாடு மீனிற்‌ பலராவ - ரேலா 

இடரொருவ ருற்றக்கா லீர்ங்குன்ற நாட 

தொடர்புடையே மென்பார்‌ சிலர்‌. (113) 


வடுவிலா வையத்து மன்னிய மூன்றி 
னடுவண தெய்த விருதலையு மெய்து 
நடுவண தெய்தாதா னெய்தும்‌ உலைப்பெய்‌ 


தடுவது போலுந்‌ துயர்‌. (114) 


47 


நல்லாவின்‌ கன்றாயி னாகும்‌ விலைபெறூஉங்‌ 
கல்லாரே யாயினுஞ்‌ செல்வர்வாய்ச்‌ சொற்செல்லும்‌ 
புல்லீரப்‌ போழ்தி னுழவேபோன்‌ மீதாடிச்‌ 


செல்லாவா நல்கூர்ந்தார்‌ சொல்‌. (115) 


இடம்பட மெய்ஞ்ஞானங்‌ கற்பினு மென்று 
மடங்காதா ரென்று மடங்கார்‌ - தடங்கண்ணா 
யுப்பொடு நெய்பா றயிர்காயம்‌ பெய்தடினுங்‌ 


கைப்பறா பேய்ச்சுரையின்‌ காய்‌. (116) 


தம்மை யிகழ்வாரைத்‌ தாமவரின்‌ முன்னிகழ்க 

என்னை யவரொடு பட்டது - புன்னை 

விறற்பூங்‌ கமழ்கானல்‌ வீங்குநீர்ச்‌ சேர்ப்ப 

உறற்பால யார்க்கு முறும்‌. (117) 


ஆவே றுருவின வாயினு மாபயந்த 

பால்வே றுருவின வல்லவாம்‌ - பால்போ 

லொருதன்மைத்‌ தாகு மறநெறி யாபோ 

லுருவு பலகொள லீங்கு. (118) 


யாஅ ருலகத்தோர்‌ சொல்லில்லார்‌ தேருங்கால்‌ 
யாஅ ருபாயத்தின்‌ வாழாதார்‌ - யாஅ 
ரிடையாக வின்னாத தெய்தாதார்‌ யாஅர்‌ 


கடைபோகச்‌ செல்வமுய்த்‌ தார்‌. (119) 


தாஞ்செய்‌ வினையல்லாற்‌ றம்மொடு செல்வதுமற் 

றியாங்கணுந்‌ தேரிற்‌ பிறிதில்லை - யாங்குத்தாம்‌ 

போற்றிப்‌ புனைந்த வுடம்பும்‌ பயமின்றே 

கூற்றங்கொண் டோடும்‌ பொழுது. (120) 


அரும்பொருள்‌ விளக்கம்‌ 


111. இசையா ஒரு பொருள்‌-(ஒருவற்குக்‌) கொடுப்பதற்குக்‌ கூடாததொரு பொருளை. 
இல்‌ என்றல்‌-(இரப்போர்க்கு) இல்லை யென்று சொல்லுதல்‌. வசை அன்று- 
பழிப்பாகாது. வையத்து இயற்கை-உலகத்தார்‌ இயல்பாம்‌. நசை-விருப்பம்‌. அழுங்க- 
கெடும்‌ படி. நின்று-(கொடுப்பேனென்னும்‌ நிலையில்‌) நின்று. ஓடி- நெடுங்காலங்‌ 


46 


கழித்து. பொய்த்தல்‌-மறுத்தல்‌. நிரை தொடீஇ- ஒழுங்காகிய வளையல்களை 
யுடையவளே! செய்‌ நன்றி-ஒருவன்‌ செய்த வுபகாரத்தை. கொன்றாரின்‌ - மறந்தாரது 


குற்றத்தினும்‌; 'சிறப்பும்மை' தொக்கதென்க. குற்றம்‌ உடைத்து-(அதிகமான) குற்றத்தை 
யுடையது. இது மகடூஉ முன்னிலை. 


112. தக்காரும்‌ - (அறிவொழுக்கங்களால்‌) தகுதியுடை யாரும்‌. தகாரும்‌-(அத்தகைய) 
தகுதியுடையாரல்லாதாரும்‌. தம்‌ நீர்மை-தமது இயல்பாகிய குணம்‌. குன்றல்‌ இலர்‌ 
ஆவர்‌-குறைத லில்லாதாராவர்‌. அக்காரம்‌-கருப்பஞ்சாற்றுக்‌ கட்டி. கையாது. கசவாது. 


'வேம்புகைக்கும்‌' என முடிக்க. ஏகாரம்‌ முன்னது இழிவு சிரப்பும்‌ பின்னது உயர்வு 
சிறப்புமாம்‌. ஆம்‌-அசை. 


113. கால்‌ ஆடு போழ்தின்‌ - செல்வம்‌ பல்குங்‌ காலத்தில்‌; 'காலாடுதல்‌' நினைத்த 
விடஞ்‌ செல்லுதல்‌; இஃது இலக்கணை யாற்‌ செல்வம்‌ பெறுதலை யுணர்த்திற்‌ றென்க. 
போழ்து-'பொழுது' என்பதன்‌ மரூஉ. 'கழி' என்பது உரிச்சொல்‌. கிளைஞர்‌-கிளை 
போலத்‌ தழுவுவார்‌ என்பது சொல்லின்படி பொருள்‌. மீனின்‌- நட்சத்திரங்களினும்‌. 
ஏலா-தகாத; இஃதீறுகெட்ட எதிர்மறைப்‌ பெயரெச்சம்‌. இடர்‌-துன்பம்‌. தொடர்‌ 
புடையேம்‌-உறவுடையோம்‌. 


114. வடு-குற்றம்‌. மன்னிய மூன்றாவன அறம்‌ பொரு ளின்பம்‌. நடுவணது என்றது 
பொருளை, எய்த-(ஒருவன்‌) அடைய. இருதலையாவன அறமும்‌ இன்பமும்‌. எய்தும்‌- 
அடைவன்‌. நடு வணது எய்தாதான்‌ - இடை நின்ற அப்பொருளைப்‌ பெறாதவன்‌. 
உலை பெய்து அடுவது போலும்‌ துயர்‌-(கொல்லன்‌) உலையினிட்டுக்‌ காய்ச்சுவதனா 
லாகுந்‌ துன்பத்தை ஒக்குந்‌ துன்பத்தை. 

'ஒண்பொருள்‌ காழ்ப்ப வியற்றியார்க்‌ கெண்பொரு 
ளேனை யிரண்டு மொருங்கு' 

என்னுந்‌ திருக்குறளை ஈண்டு நோக்குக. 


115. ஆவின்‌ - பசுவினது. நாகும்‌ - இளங்கன்றும்‌; 'எருமையு மரையும்‌ பெற்றமு 
நாகே' (தொல்‌ - சொல்‌). விலைபெறூ௨உம்‌ என்‌ பது இன்னிசை யளபெடை. செல்லும்‌ - 
ஏற்றுக்‌ கொள்ளப்படும்‌. 'வாய்ச்சொல்‌' என்புழி 'வாய்‌' என வேண்டாது கூறினது அதன்‌ 
சிறப்புணர்த்தற்‌ கென்க. புல்‌ ஈரம்‌ போழ்தின்‌ உழவே போல்‌ - சிறிது ஈரத்தை யுடைய 
காலத்தில்‌ உழவு (நிலத்தில்‌ ஆழ்ந்‌ திறங்காது மேலேறிச்‌ செல்வது) போல. மீது ஆடி - 
(உள்ளத்திற்‌ பதியாது) வெளியிற்‌ றோன்றி. நல்கூர்ந்தார்‌ - வறியர்‌; நல்கு ஊர்‌ என்னும்‌ 
இரண்டு சொற்கள்‌ ஒரு சொல்‌ தன்மைப்பட, 'நல்கூர்‌' பகுதியாயிற்‌ றென்றுரைத்து, 
பிறர்‌ நல்குதல்‌ குறித்து ஊர்தல்‌ அஃதாவது செல்லுதல்‌ எனப்‌ பொருள்‌ பகர்வர்‌. 


49 


116. உடம்பட - விரிவாக. மெய்ஞ்ஞானம்‌ - தத்துவ சாத்‌ திரங்களை. 'என்றுங்‌ 
கற்பினும்‌' என மாறுக. அடங்காதார்‌ - (இயல்பாய்‌) அடங்குந்‌ தன்மையில்லாதார்‌. தட 
கண்ணாய்‌ - பெரிய கண்களை யுடையாய்‌! இது மகடூஉ முன்னிலை. காயம்‌ - 
பெருங்காயத்‌ தையும்‌. பெய்து - தனித்தனியே சேர்த்து. அடினும்‌ - சமைப்பினும்‌. கைப்பு 
அறா - (இயல்பான) கசப்பு நீங்கா. 


117. இகழ்வாரை - (காரணமின்றிப்‌) பழிப்பவரை. அவரின்‌ முன்‌ இகழ்க - அவர்‌ 
பழிப்பதற்கு முன்‌ (அஃதாவது பழிக்கும்‌ அப்போதே) இகழ்க; அன்றி, 'அவரதே புறத்தே 
யன்றி நேரிற்‌ பழிக்க' எனினுமாம்‌. அவரொடுபட்டது என்னை - அவர்களொடு 
தமக்குளதாகிய கண்ணோட்டம்‌ என்‌? அல்லது, 'அவர்களொடு தமக்‌ குளதாகிய உறவு 
என்‌? புன்னை விறல்‌ பூ - புன்னையினது வன்மை யுடைய மலர்கள்‌. புன்னை 
நெய்தனிலக்‌ கருப்பொருளாதலின்‌, ஈண்டு இடம்பெற்ற தென்க; மலர்களுக்கு 
வன்மையானது கடலினது புலானாற்றத்தைப்‌ போக்கி அதன்‌ மேலும்‌ தம்‌ மணங்‌ கமழச்‌ 
செய்தல்‌. கானல்‌ - சோலை. உறல்‌ பால யார்க்கும்‌ உறும்‌ - வரக்கடவனவாகிய இன்ப 
துன்பங்கள்‌ எவர்க்கும்‌ (தவறாது) வந்தே தீரும்‌. இப்‌ பாவான்‌, காரணமின்றிப்‌ 
பழிப்பாருடைய வாயை யடக்குதற்கு ஒ ருபாயங்‌ கூறினமை காண்க. 


118. வேறு உருவின - வெவ்வேறு நிறமுடையன. ஆ பயந்த பால்‌ - அப்‌ பசுக்கள்‌ 
தந்த பால்கள்‌. வேறு உருவின இல்ல - (வெண்‌ ணிறமொன்றே யன்றி) வெவ்வேறு 
நிறமுடையனவாகா. 'அறம்‌ பால்போல்‌ ஒரு தன்மைத்து ஆகும்‌' எனவும்‌, 'நெறு உருவு 
பல கொளல்‌ ஆ போல்‌' எனவும்‌ முடிவு செய்க. அறம்‌ ஒன்றே யாயினும்‌ அதனைச்‌ 
செய்தற்குரிய வழிகள்‌ பல வென்பது பொருள்‌. 'நெறி ஆபோல்‌ உருவு பல கொளல்‌' என 
முடித்து, 'வழிகளைப்‌ பசுக்களைப்‌ போலப்‌ பல வுருவகமாக்க்‌ கொள்க' என்றுரை 
கூறுவாரு முளர்‌. ஈண்டுக்‌ 'கொளல்‌' என்பது அல்‌ லீற்று உடன்பாட்டு 
வியங்கோளென்க. ஈங்கு - இவ்வுலகத்தில்‌. 


119. ஓர்‌ சொல்‌ - ஒரு பழிச்‌ சொல்லை. இப்‌ பொருள்‌ இட நோக்கிக்‌ கூறுப. 
உபாயத்தின்‌ - தந்திரத்தின்‌. இடை ஆக்‌ - (தமது ஆயுணாளின்‌) நடுவில்‌. இன்னாதது - 


துன்பத்தை. எய்தாதார்‌ - அடையாதார்‌. கடை போக - (ஆயுணாள்‌) முடிவுவரை. 
உய்த்தார்‌ - அனுபவித்தார்‌. முதல்‌ வாக்கியத்திலுள்ள 'உலகத்து' 'தேருங்‌ கால்‌' என்பன 
மற்றை வாக்கியங்களிலுஞ்‌ சென்றமைவது முதல்‌ விளக்கணி. 'உபாயம்‌' என்பது சாம 
பேத தான தண்டங்களை யென்ப; 'ஜீவனோபாயங்களாகிய உழவு, பசுக்காவல்‌, 


வாணிகம்‌, சேவக முதலிய வென்பதுமாம்‌. அளபெடைகள்‌ செய்யுளோசை நிறைக்க 
வந்தன. 


50 


120. தம்மொடு செல்வது - தமது உயிரொடு போவது. நேரின்‌ - ஆராயின்‌. பிறிது - 
வேறொன்று. போற்றி - பாதுகாத்து. புனைந்த - (ஆடை யாபரணஞ்‌ சந்தன 
முதலியவற்றால்‌) அலங்கரித்த. பயம - பயன்‌. ஏகாரம்‌ தேற்றம்‌. கொண்டு - (உயிரைக்‌ 
கவர்ந்து) கொண்டு. ஓடும்பொழுது - விரைந்து செல்லும்‌ போது. 


13 - ஆம்‌ அதிகாரம்‌.- தீவினையச்சம்‌ 


துக்கத்துட்‌ டூங்கித்‌ துறவின்கட்‌ சேர்கலா 

மக்கட்‌ பிணத்த சுடுகாடு - தொக்க 

விலங்கிற்கும்‌ புள்ளிற்குங்‌ காடே புலங்கெட்ட 

புல்லறி வாளர்‌ வயிறு. (121) 


இரும்பார்க்குங்‌ காலரா யேதிலார்க்‌ காளாய்க்‌ 
கரும்பார்‌ கழனியுட்‌ சேர்வர்‌ - சுரும்பார்க்குங்‌ 
காட்டுளாய்‌ வாழுஞ்‌ சிவலுங்‌ குறும்பூழுங்‌ 


கூட்டுளாய்க்‌ கொண்டுவைப்‌ பார்‌. (122) 


அக்கேபோ லங்கை யொழிய விரலழுகித்‌ 

துக்கத்‌ தொழுநோ யெழுபவே - யக்கா 

லலவனைக்‌ காதலித்துக்‌ கான்முரித்துத்‌ தின்ற 

பழவினை வந்தடைந்தக்‌ கால்‌. (123) 


நெருப்பழற்‌ சேர்ந்தக்கா னெய்போல்‌ வதூஉ 
மெரிப்பச்சுட்‌ டெவ்வநோ யாக்கும்‌ - பரப்பக்‌ 
கொடுவினைய ராகுவர்‌ கோடாருங்‌ கோடிக்‌ 


கடுவினைய ராகியார்ச்‌ சார்ந்து. (124) 


பெரியவர்‌ கேண்மை பிறைபோல நாளும்‌ 

வரிசை வரிசையா நந்தும்‌ - வரிசையால்‌ 

வானூர்‌ மதியம்போல்‌ வைகலுந்‌ தேயுமே 

தானே சிறியார்‌ தொடர்பு. (125) 


சான்றோ ரெனமதித்துச்‌ சார்ந்தாய்மற்‌ சார்ந்தாய்க்குச்‌ 

சான்றாண்மை சார்ந்தார்க ணில்லாயிற்‌ - சார்ந்தோய்கேள்‌ 

சாந்தகத்‌ துண்டென்று செப்புத்‌ திறந்தொருவன்‌ 

பாம்பகத்துக்‌ கண்ட துடைத்து. (126) 


51 


யாஅ ரொருவ ரொருவர்த முள்ளத்தைத்‌ 
தேருந்‌ துணைமை யுடையவர்‌ - சாரற்‌ 
கனமணி நின்றிமைக்கு நாடகேண்‌ மக்கண்‌ 


மனம்வேறு செய்கையும்‌ வேறு. (127) 


உள்ளத்தா னள்ளா துறுதித்‌ தொழிலராய்க்‌ 

கள்ளத்தா னட்டார்‌ கழிகேண்மை - தெள்ளிப்‌ 

புனற்செதும்பு நின்றலைக்கும்‌ பூங்குன்ற நாட 

மனத்துக்கண்‌ மாசாய்‌ விடும்‌. (128) 


ஓக்கிய வொள்வாடன்‌ னொன்னார்கைப்‌ பட்டக்கா 
லூக்க மழிப்பதூஉ மெய்யாகு - மாக்க 
மிருமையுஞ்‌ சென்று சுடுதலா னல்ல 


கருமமே கல்லார்கட்‌ டீர்வு. (129) 


மனைப்பாசங்‌ கைவிடாய்‌ மக்கட்கென்‌ றேங்கி 


யெனைத்தூழி வாழ்தியோ நெஞ்சே - யெனைத்துஞ்‌ 
சிறுவரையே யாயினுஞ்‌ செய்தநன்‌ றல்லா 


லுறுபயனோ வில்லை யுயிர்க்கு. (130) 


அரும்பொருள்‌ விளக்கம்‌ 


121. துக்கத்துள்‌ - துன்பமாகிய இல்வாழ்க்கையில்‌. தூங்கி - சோம்பியிருந்து. பிணத்த 
- பிணங்களையுடையன. 'சுடுகாடு பிணத்த' என்க. தொக்க - கூடிய. புள்ளிற்கும்‌ - 
பறவைகளுக்கும்‌. காடு - சுடுகாடுகள்‌. புலம்‌ - அறிவு. புல்‌ அறிவாளர்‌ - தாழ்ந்த 
அறிவின ரது. 'வயிறு காடு' என்க. இது வேற்றுமையணி. இப்‌ பாவான்‌, புலால்‌ 
மறுக்கப்பட்டதறிக. 


122. இரும்பு - இருப்பு விலங்கு; இது கருவியாகுபெயர்‌. ஆர்க்கும்‌ - பூட்டப்பட்ட. 
ஏதிலார்க்கு ஆள்‌ ஆய்‌ - அயலார்க்கு அடிமைகளாய்‌; 'ஏதிலார்‌' என்பது 'யாதொரு 
சம்பந்தமுமில்லா தார்‌' என்னும்‌ பொருட்டு. கரும்பு ஆர்‌ கழனியுள்‌ - கரும்புகள்‌ நிறைந்த 
கழனியில்‌, 'கரும்‌ பார்‌ கழனியுள்‌' எனக்‌ கொண்டு 'வட்டை நிலங்களினும்‌ 
விளைநிலங்களினும்‌' எனப்‌ பொருள்‌ கூறலு மாம்‌. ஆர்க்கும்‌ - ஒலிக்கும்‌. காட்டுள்‌ ஆய்‌ - 
காட்டிற்பொருந்தி. சிவலும்‌ - கவுதாரியையும்‌. குறும்பூழும்‌ - காடையையும்‌. சிவல்‌, 


குறும்பூழ்‌ என்பன மற்றைப்‌ பறவைகளுக்கும்‌ உபலக்ஷ்ணம்‌. ஆய்‌ - ஆக்‌; 
இஃதெச்சத்திரிபு. கொண்டு வைப்பார்‌ - கொண்டுபோய்‌ வைத்து வளப்பவர்கள்‌. 


52 


123. அக்கே போல்‌ - சங்குமணியைப்போல நிறமுடையன வாய்‌. அகம்‌ கை ஒழிய - 
உள்ளங்கை ஒன்றே நிற்க. தொழுநோய்‌ - குட்டநோய்‌, இஃதிருபெயரொட்டுப்‌ 
பண்புத்தொகை. எழுப - உண்டாகப்‌ பெறுவர்‌; 'நோய்‌ எழுப' என்றது 
திணைவழுவமைதி. ௮ கால்‌ - முற்பிறப்பில்‌, அலவனை - ஞண்டை. காதலித்து - 
விரும்பி. கால்‌ முரித்து - (அதன்‌) காலை ஓடித்து. 'தின்ற' என்பது காரணப்‌ பொருட்டில்‌ 
வந்த பெயரெச்சம்‌; 'சங்கு சுட்ட சுண்ணாம்பு' என்‌ புழிப்போல. அடைந்தக்கால்‌ - 


சேர்ந்தால்‌; 'கால்‌' என்பது வினை யெச்ச விகுதி. 


124. அழல்‌ - வெப்பம்‌. நெய்போல்வதூடஉம்‌ - நெய்யும்‌; உயர்வு சிறப்பும்மை 
அந்நெய்யின்‌ தன்மையையும்‌, புண்களை யாற்‌ றும்‌ இயல்பையும்‌ காட்டிற்றென்க. 
'போல்வது' என்பது ஒப்பில்‌ போலி அல்லது உரையசை. எரிப்ப சுட்டு - (உடம்பு) 
வேகும்படி சுட்டு. எவ்வநோய்‌ - துன்பந்தரும்‌ நோயை. பரப்ப கொடுவினையர்‌ ஆகுவர்‌ 
- மிகக்‌ கொடிய தொழில்களைச்‌ செய்பவராவர்‌. கோடாரும்‌ - 
நடுவுநிலைமையுடையாரும்‌. கோடி - தவறி. கடுவினையர்‌ ஆகியார்‌ சார்ந்து - 
கனுமையாகிய பாவச்செய்கைகளை யுடையாரைச்‌ சேர்வ ராயின்‌. 'கோடி 


கடுவினையர்‌' எனக்‌ கொண்டு. 'மிகப்‌ பலவாகிய பாவச்‌ செய்கைகளை யுடையாரை' 
என்‌ றுரைத்தலு மொன்று. 


125. கேண்மை - நட்பு. பிறை - இளஞ்சந்திரன்‌. வரிசை வரிசை ஆ - முறையாக. 
நந்தும்‌ - வளரும்‌. வான்‌ ஊர்‌ மதியம்போல்‌ - ஆகாயத்திற்செல்லும்‌ நிறைமதிபோல. 
வைகலும்‌ - நாடோறும்‌. 'தானே தேயுமே' என்க. தொடர்பு - நட்பு. பெரியவர்‌, சிறியார்‌ 
ஆகிய இருவகையார்‌ நட்பின்‌ றிறம்‌ கூறியபடியால்‌, 'சிறியார்‌ நட்‌ பினை அஞ்சி விடுக' 
என்பது கருத்தென இவ்‌ வதிகாரத்திற்குத்‌ தகக்‌ கொள்க. 


126. சான்றோர்‌ என மதித்து - (நற்குண நற்செய்கை களான்‌) நிறைந்தவரென்‌ 
றுன்னி. சார்ந்தாய்‌ மன்‌ - மிகுதியும்‌ நட்புக்‌ கொண்டாய்‌; 'மன்‌' என்பது ஒழியிசைப்‌ 
பொருளென்பது மொன்று. சார்ந்தாய்க்கு - (அப்படி) நட்புக்கொண்ட உனக்கு. 
சான்றாண்மை - (அத்தகைய) நிறைவுடைமை. சார்ந்தார்‌ கண்‌ - (உன்னால்‌) 
நட்புக்கொள்ளப்பட்டாரிடம்‌. இல்‌ ஆயின்‌ - இல்லை யானால்‌. சார்ந்தாய்‌ கேள்‌ - 
(ஆராயாது) நட்புகொண்டவனே ! கேள்‌. சாந்து - சந்தனம்‌. செப்பு - சிமிழை. 
கண்டன்னது உடைத்து. கண்ட தன்மையையுடைத்து. இது காட்சியணி. 


127. 'ஒருவர்‌ தம்‌ உள்ளத்தே தேடும்‌ துணைமை உடைய வர்‌ யாஅர்‌ ஒருவர்‌' 


என்றியைக்க; 'பிறரொருவர்‌ மனநிலையை ஆராய்ந்தறியக்கூடிய வன்மையுடையார்‌ 


53 


எவர்‌ ஒருவர்‌ அஃதாவது ஒருவருமில்லை' என்பது பொருள்‌. சாரல்‌ - 
மலைப்பக்கங்களில்‌. கனம்‌ - பெருமை. கேள்‌ - முன்னிலை யசையுமாம்‌. 


128. உள்ளத்தான்‌ - மனப்பூர்வமாக. நள்ளாது - நட்புக்‌ கொள்ளாது. உறுதி தொழிலர்‌ 
ஆய்‌ - (தமது) நன்மையையே நாடுந்தொழிலையுடையராய்‌. கள்ளத்தான்‌ - 
வஞ்சனையோடு. கழி கேண்மை - மிகுதியான நட்பு. புனல்‌ - அருவி நீர்‌. செதும்பு - 
சேற்றை. அலைக்கும்‌ - ஒழித்து நிற்கின்ற. மாசு - குற்றம்‌. கேண்மை காரண மும்‌ மாசு 
அதன்‌ காரியமுமாகலின்‌; ஈண்டுக்‌ 'கேண்மை மாசாய்‌ விடும்‌' என்பது 
உபசாரவழக்கென்ப. அத்தகைய நட்பிற்கு அஞ்ச வேண்டுமென்பது கருத்து. 


129. ஒக்கிய - (பகைவரைக்‌ கொல்ல) மேல்‌ எடுத்த; 'ஓங்கு' என்பதன்‌ 
பிறவினையாகிய 'ஒக்கு' பகுதி. ஒள்‌ வாள்‌ - ஒளிபொருந்‌ திய வாள்‌. ஒன்னார்‌ - 
பகைவர்‌; இஃது 'ஒன்றார்‌' என்பதன்‌ மரூஉவென்ப; கைப்பட்டக்கால்‌ - கையின்‌ 
அகப்பட்டால்‌. ஊக்கம்‌ அழிப்பதூஉம்‌ - (பகைவரை அழியாமையோடு தன்‌) 
வலிமையை அழிப்பதும்‌. (கல்லார்கண்‌) ஆக்கம்‌ - (பேதையரிடத்து) ஆகுதல்‌, 
அஃதாவது சேர்தல்‌; அஃது ஈண்டுச்‌ சேர்தலின்‌ பயன்‌ குறித்து நின்றது. இருமையும்‌ 
சென்று சுடுதலால்‌ - இம்மை மறுமை யிரண்‌ டினுந்‌ தொடர்ந்து வருத்துதலின்‌. 
கல்லார்கண்‌ தீர்வு - (பேதை யரினின்று) தீர்தல்‌ அஃதவது நீங்குதல்‌. நல்ல கருமம்‌ - 
நற்செய்கையாம்‌. 


130. மனை பாசம்‌ - மனைவியினிடத்து ஆசை. 'கைவிடாய்‌' என்பது முற்றெச்சம்‌; 
'கை' என்பது தமிழுபசர்க்க மென்ப. ஏங்கி - இரங்கி. எனைத்து ஊழி - எத்தனை 
ஊழிகாலம்‌. எனைத்‌ தும்‌ - எவ்வளவும்‌. சிறுவரையே ஆயினும்‌ - 
சிற்றளவினையுடையதே யானாலும்‌. நன்று - நல்வினை. 'உயிர்க்கு உறுபயனோ நன்‌ 
றல்லால்‌ இல்லை' என முடிக்க. உறுபயனோ - (பிறப்பினால்‌) அடையும்‌ பயனோ. 
இல்லை - (வேறு) இல்லை. 


அறத்துப்பால்‌ முற்றும்‌. 


2. பொருட்பால்‌ 
2. 1. அரசியல்‌ 
14 - ஆம்‌ அதிகாரம்‌. - கல்வி 


குஞ்சி யழகுங்‌ கொடுந்தானைக்‌ கோட்டழகு 
மஞ்ச ளழகு மழகல்ல - நெஞ்சத்து 
நல்லம்யா மென்னு நடுவு நிலைமையாற்‌ 


கல்வி யழகே யழகு. 


இம்மை பயக்குமா லீயக்‌ குறைவின்றாற்‌ 
றம்மை விளக்குமாற்‌ றாமுளராக்‌ கேடின்றா 
லெம்மை யுலகத்தும்‌ யாம்காணேங்‌ கல்விபோன்‌ 


மம்ம ரறுக்கு மருந்து. 


களர்நிலத்‌ துப்பிறந்த வுப்பினைச்‌ சான்றோர்‌ 
விளைநிலத்து நெல்லின்‌ விழுமிதாக்‌ கொள்வர்‌ 
கடைநிலத்தோ ராயினுங்‌ கற்றறிந்‌ தோரைத்‌ 
தலைநிலத்து வைக்கப்‌ படும்‌. 


வைப்புழிக்‌ கோட்படா வாய்த்தீயிற்‌ கேடில்லை 
மிக்க சிறப்பி னரசர்‌ செறின்வவ்வா 
ரெச்ச மெஎனவொருவன்‌ மக்கட்குச்‌ செய்வன 


விச்சைமற்‌ றல்ல பிற. 


கல்வி கரையில கற்பவர்‌ நாள்சில 
மெல்ல நினைக்கிற்‌ பிணிபல - தெள்ளிதி 
னாராய்ந்‌ தமைவுடைய கற்பவே நீரொழியப்‌ 


பாலுண்‌ குருகிற்‌ றெரிந்து. 


தோணி யியக்குவான்‌ றொல்லை வருணத்துக்‌ 
காணிற்‌ கடைப்பட்டா னென்றிகழார்‌ - காணா 
யவன்றுணையா வாறுபோ யற்றேநூல்‌ கற்ற 


மகன்றுணையா நல்ல கொளல்‌. 


தவலருந்‌ தொல்கேள்வித்‌ தன்மை யுடையா 
ரிகலில ரெஃகுடையார்‌ தம்முட்‌ குழீஇ 
நகலி னினிதாயிற்‌ காண்பா மகல்வானத்‌ 


(131) 


(132) 


(133) 


(134) 


(135) 


(136) 


54 


55 


தும்ப ருறைவார்‌ பதி. (137) 


கனைகடற்‌ றண்சேர்ப்ப கற்றறிந்தார்‌ கேண்மை 

நுனியிற்‌ கரும்புதின்‌ றற்றே - நுனிநீக்கித்‌ 

தூரிற்றின்‌ றன்ன தகைத்தரோ பண்பிலா 

வீரமி லாளர்‌ தொடர்பு. (138) 


கல்லாரே யாயினுங்‌ கற்றாரைச்‌ சேர்ந்தொழுகி 

னல்லறிவு நாளுந்‌ தலைப்படுவர்‌ - தொல்சிறப்பி 

னொண்ணிறப்‌ பாதிரிப்பூச்‌ சேர்தலாற்‌ புத்தோடு 

தண்ணீர்க்குத்‌ தான்பயந்‌ தாங்கு. (139) 


அலகுசால்‌ கற்பி னறிவுநூல்‌ கல்லா 

துலகநூ லோதுவ தெல்லாங்‌ - கலகல 

கூஉந்‌ துணையல்லாற்‌ கொண்டு தடுமாற்றம்‌ 

போஒந்‌ துணையறிவா ரில்‌. (140) 


அரும்பொருள்‌ விளக்கம்‌ 


131. குஞ்சி - மயிர்முடி; இஃது ஆண்மயிரின்‌ பெயர்‌. கொடுந்தானை - மடிப்பமைந்த 
ஆடை. கோடு - கரை. மஞ்சள்‌ - கலவைப்‌ பூச்சு. நெஞ்சத்து - மனத்தின்கண்‌. நல்லம்‌ 
யாம்‌ - யாம்‌ தீமையிலம்‌. நடுவு நிலைமையான்‌ - நடுவு நிலைமையோடு; இஃதுருபு 
மயக்கம்‌. மேற்கூறிய அறங்களின்‌ வழுவிலம்‌ என்று நடு நின்று கருதற்‌ கேதுவாகிய 
ஒழுக்கத்தோடு கல்வியுடைமையும்‌ பெற்றிருத்தலே அழகு என்பது கருத்து. இதற்குப்‌ 
பிறர்‌ வேறு பொருள்‌ கூறுவர்‌. ஆடவர்க்குரிய குஞ்சியை முதலினும்‌, மகளிர்க்குரிய 
மஞ்சளை ஈற்றினும்‌, இருவர்க்கும்‌ பொதுவாகிய தானையை இடையினும்‌ வைத்துக்‌ 
கூறினதாகக்‌ கொண்டு இப்‌ பாட்டு ஆண்‌ கல்வி, பெண்‌ கல்வி ஆகிய இரண்டையுங்‌ 
குறித்த்தென்ப ரொரு சிலர்‌. 


132. இம்மை - இப்‌ பிறப்பின்‌ பயனை; இஃதாகு பெயர்‌. பயக்கும்‌ - தரும்‌. ஈய 
(பிறர்க்குத்‌) தரின்‌. குறைவின்று - கறைதலில்லை. விளக்கும்‌ - (புகழான்‌) விளங்கச்‌ 
செய்யும்‌. தாம்‌ உளர்‌ ஆ - தாம்‌ உயிருள்ளவராக வாழுமளவும்‌. கேடு இன்று - 
அழிதலில்லை. எம்மை உலகத்தும்‌ - எவ்வுலகத்தினும்‌. மம்மர்‌ - மயக்க நோயை. 
அறுக்கும்‌ - ஒழிக்கின்ற. கல்வியை மருந்தாகக்‌ கூறியதற்‌ கேற்ப. மம்மரை நோயாகக்‌ 
கூறாமையின்‌ இஃது ஏகதேசவுருவகவணி. 


56 


133. களர்‌ நிலத்து - (இழிந்த) உவர்‌ நிலத்தில்‌. விழுமிது ஆ - சிறந்ததாக; 'விழுமிது' 
என்பது 'விழுமம்‌' என்னும்‌ உரிச்‌ சொல்‌ அடியாகப்‌ பிறந்த குறிப்பு வினையாலணைந்த 
பெயர்‌. கடை நிலத்தோர்‌ - இழிந்த சாதியிற்‌ பிறந்தார்‌. தலை நிலத்து - மேன்மையாகிய 


134. வைப்புழி - சேமமாகிய இடத்தினின்று. வைப்பு - தொழிலாகு பெயர்‌; வைப்புழி 
இருபெயரொட்டுப்‌ பண்புத்‌ தொகை. கோட்படா - (பிறராற்‌) கவரப்படா. வாய்த்து - 
(தக்க பாத்திரம்‌) கிடைக்கப்‌ பெற்று. மிக்க சிறப்பின்‌ - (தம்மினும்‌) மிக்க சிறப்புடைமை 
பற்றி. செறின்‌ - (பொறாமைகொண்டு) கோபிப்பராயின்‌. வவ்வார்‌-அபகாரியார்‌. எச்சம்‌ 
என-ஆக்கமென்று, ஒருவற்குப்‌ பின்‌ எஞ்சி நிற்பது எச்ச மென்க; எஞ்சு-பகுதியும்‌, அம்‌- 
வினைமுதற்‌ பொருள்‌ விகுதியுமாம்‌. செய்வன-தேடி வப்பன. விச்சை-கல்விப்‌ 
பொருள்களே யாம்‌; 'வித்யா' என்னும்‌ வட மொழி சிதைந்து 'விச்சை' என வந்தது. 'பிற 
அல்ல' என மாறுக. செல்வத்திற்கும்‌ கல்விக்குமுள்ள வேறுபாடுகளை எடுத்துக்‌ 
கூறுதலின்‌ இது வேற்றுமையணி. ஒருவன்‌ தன்‌ மக்கட்குப்பொருளைத்‌ தேடி 
வைத்தலிற்‌ கல்வியைத்‌ தேடி வைத்தலே சிறப்புடைத்‌ தெனற்குக்‌ காரணங்‌ கூறியவாறு 


காண்க. 


135. கல்வி கரைஇல-கல்விகளோ முடிவில்லன. நாள்சில- ஆயுணாட்களோ 
சிலவாம்‌. மெல்ல நினைக்கின்‌ - விரையாது ஆராய்ந்து நோக்கின்‌. பிணி பல- 
நோய்களோ பலவாம்‌. தெள்ளிதின்‌ - தெளிவாக. அமைவுடைய-தகுதியுடைய 


நூல்களையே; பிரிநிலை ஏகாரம்‌ பிரித்துக்‌ கூட்டுக. கற்ப - (அறிவுடையார்‌) கற்பர்‌. 'நீர்‌ 


ஒழியப்‌ பாலுண்குருகு' என்றது, அன்னப்‌ பறவையை; பாலையும்‌ நீரையுங்‌ 
கலந்துவைப்பின்‌ அப்‌ பறவை நீரை நீக்கிவிட்டுப்‌ பாலையே உண்ணுமென்பது 
நூற்றுணிபு. தெரிந்து-(நூல்களின்‌ தன்மையைப்‌) பகுத்தறிந்து. 


136. தோணி இயங்குவான்‌ - மரக்கலத்தை நடத்துவோன்‌; 'தோணி' என்பது 
'த்ரோணி' என்னும்‌ வடமொழிச்‌ சிதைவு. தொல்லை வருணத்து - பழமையான 
சாதிகளுள்‌. கடைப்பட்டான்‌ என்று - இழிவாகிய சாதியிற்‌ பிறந்தவனென்று. காணின்‌ - 
அறியினும்‌; சிறப்பும்மை தொக்கதென்‌ றுணர்க. இகழார்‌ - அவமதியாது; இது 
முற்றெச்சம்‌. *'*** 
ளுரைப்பினுமாம்‌. ஆறு போய்‌ அற்று-ஆற்றிற்‌ சென்றதுபோலும்‌. 'போய்‌' என்பது ஈறு 


தொக்குப்‌ 'போய்‌' என நின்றது என்பது மொன்று. நூல்‌ கற்ற மகந்‌ (தாழ்ந்த சாதியிற்‌ 
பிறந்தவனாயினும்‌) அறநூல்களைக்‌ கற்ற வொருவனை. நல்ல-நல்ல 


என்பது முன்னிலையசை. 'நீ அறிவாய்‌' எனப்‌ பொரு 


நூற்பொருள்களை. 'கொளல்‌ போயற்று' என்றியைதல்‌ கண்டுகொள்க. 


137. தவல்‌ அரு-தவறுதலில்லாத. தொல்‌ கேள்வி-பழைமையான (தொன்றுதொட்டுப்‌ 
பரம்பரையாக வருகின்ற) நூற்‌ கேள்வியினது. கேள்வித்தன்மையாவது கேள்வியின்படி 


57 


நடத்தல்‌. இகல்‌ இலர்‌-பகையில்லார்‌. எஃகு உடையார்‌-கூரிய வறிவுடையர்‌. எஃகு- 
கூர்மை; அஃதீண்டு அறிவின்‌ மேற்று. குழீஇ-கூடி; 'குழுவி' என்பது 'குழீஇ' என 
விகாரப்பட்டு அளபெடுத்தது. இது சொல்லிலிசை யளபெடையி னடங்கு மென்க. 
நகலின்‌ -உரையாடி மகிழ்தலினும்‌. இனிது ஆயின்‌ - இன்பந்‌ தருவதானால்‌. அகல்‌ 
வானத்து உம்பர்‌ உறைவார்‌ பதி-பரவிய ஆகாயத்தின்‌ மேலதாகிய சுவர்க்கத்தில்‌ 
வசிக்கின்ற தேவர்களது அமராவதி நகரத்தை. காண்பாம்‌-காண விரும்புவோம்‌. 
அறிவுடையோருடன்கூடி உரையாடி மகிழ்தல்‌ இந்‌ நிலவுலகினன்றி 
வானுலகினின்றாகலின்‌ யாம்‌ அதனைக்‌ காண விரும்புவோ மல்லோமென 
அறிவுடையார்‌ உறவின்‌ இன்பத்தைப்‌ புகழ்ந்து கூறினாராதல்‌ காண்க. 


138. கனை-ஒலிக்கின்ற. கேண்மை-நட்பானது. நுனியிந்‌ நுனியிலிருந்து. தின்றற்று - 
தின்றாற்போல வரவர இன்ப மிகுவதாம்‌. தூரின்‌ - அடியிலிருந்து. தின்றன்ன தகைத்து - 
தின்றாற்‌ போன்ற தன்மைத்து அஃதாவது வரவர இன்பங்‌ குறைவதாம்‌. அரோ - 
ஈற்றசை. ஈரமிலாளர்‌ - அன்பிலாரது. தொடர்பு - நட்பு. இது பயனுவமையணி. 


139. ஒழுகின்‌(அவர்க்கிணங்க) நடப்பராயின்‌. தலைப்படு வர்‌-உண்டாகப்‌ பெறுவர்‌. 
'அறிவு தலைப்படுவர்‌' என்பது திணை வழுவமைதி. ஒள்‌ நிறம்‌-விளக்கமாகிய 
நிறமமைந்த. புத்தோடு- 'புதுமை ஓடு' எனப்‌ பிரிக்க. தான்‌ பயந்தாங்கு - தான்‌(தன்‌ 
மணத்தைத்‌) தந்தாற்போல. புத்தோடு கல்லார்க்கும்‌ பாதிரி மலர்‌ கற்றார்க்கும்‌ 
நன்மணம்‌ நல்லறிவிற்கும்‌ உவமை. புதுப்பானையிற்‌ பாதிரி மலர்களையும்‌ நீரையும்‌ 
பெய்து வைப்பின்‌ அந்நீர்‌ நன்‌ மணம்‌ பெறுமெனத்‌ தெளிக. 


140. அலகு சால்‌ - அளவு மிக்க. கற்பின்‌ - கல்விகளுக்குள்‌. அறிவு நூல்‌ - ஞான 
நூல்களை. உலக நூல்‌ - உலகத்திற்கே பயன்‌ படு கிற நூல்களை; அவையாவன; 
தருக்கம்‌, வியாகரணம்‌ முதலியன. கல கல கூஉம்‌ துணையல்லால்‌ - கல கல வெனக்‌ 
கூவுமளவேயன்றி 'கல கல' என்பது அநுகரணம்‌, இரட்டைக்‌ கிளவி; அது 
பொருளின்மை குறித்து நின்றது. கொண்டு - (அவ்வுலக நூல்களை ஓதுவது) கொண்டு; 
தடுமாற்றம்‌ போம்‌ துணை அறிவார்‌ இல்‌ - பிறவியினின்று தடுமாறுதல்‌ 
நீங்குந்தன்மையை அறிவாரில்லை. 


15 - ஆம்‌ அதிகாரம்‌. - குடிப்பிறப்பு 


உடுக்கை யுலறி யுடம்பழிந்தக்‌ கண்ணுங்‌ 
குடிப்பிறப்‌ பாளர்தங்‌ கொள்கையிற்‌ குன்றா 
ரிடுக்கண்‌ டலைவந்தக்‌ கண்ணு மரிமா 


கொடிப்புற்‌ கறிக்குமோ மற்று. (141) 


56 


சான்றாண்மை சாய லொழுக்க மிவைமூன்றும்‌* 

வான்றோய்‌ குடிப்பிறந்தார்க்‌ கல்லது - வான்றோயு 

மைதவழ்‌ வெற்ப படாஅ பெருஞ்செல்வ 

மெய்தியக்‌ கண்ணும்‌ பிறர்க்கு. (142) 


இருக்கை யெழலு மெதிர்செலவு மேனை 
விடுப்ப வொழிதலோ டின்ன - குடிப்பிறந்தார்‌ 
குன்றா வொழுக்கமாக்‌ கொண்டார்‌ கயவரோ 


டொன்றா வுணரற்பாற்‌ றன்று. (143) 


நல்லவை செய்யி னியல்பாகுந்‌ தீயவை 

பல்லவர்‌ தூற்றும்‌ பழியாகு - மெல்லா 

முணருங்‌ குடிப்பிறப்பினூதிய மென்னோ 

புணரு மொருவர்க்‌ கெனின்‌. (144) 


கல்லாமை யச்சங்‌ கயவர்‌ தொழிலச்சஞ்‌ 
சொல்லாமை யுள்ளுமோர்‌ சோர்வச்ச - மெல்லா 
மிரப்பார்க்கொன்‌ நீயாமை யச்ச மரத்தாரிம்‌ 


மாணாக்‌ குடிப்பிறந்‌ தார்‌. (145) 


இனநன்மை யின்சொலொன்‌ நீதன்மற்‌ றேனை 

மனநன்மை யென்றிவை யெல்லாங்‌ - கனமணி 

முத்தோ டிமைக்கு முழங்குவரித்‌ தண்சேர்ப்ப 

இச*ற்பிறந்தார்‌ கண்ணே யுள. (146) 


செய்கை யழிந்து சிதன்மண்டிற்‌ றாயினும்‌ 

பெய்யா வொருசிறை பேரி லுடைத்தாகு 

மெவ்வ முழந்தக்‌ கடைத்துங்‌ குடிப்பிறந்தார்‌ 

செய்வர்‌ செயற்பா லவை. (147) 


ஒருபுடை பாம்பு கொளினு மொருபுடை 

அங்கண்மா ஞாலம்‌ விளக்குறூஉந்‌-திங்கள்போற்‌ 

செல்லாமை செவ்வனேர்‌ நிற்பினு மொப்புரவிற்‌ 

கொல்கார்‌ குடிப்பிறந்‌ தார்‌. (148) 


செல்லா விடத்துங்‌ குடிபிறந்தார்‌ செய்வன 
செல்லிடத்துஞ்‌ செய்யார்‌ சிறியவர்‌-புல்வாய்‌ 


59 


பருமம்‌ பொறுப்பினும்‌ பாய்பரி மாபோற்‌ 
பொருமுர ணாற்றுத லின்று. (149) 


எற்றொன்று மில்லா விடத்துங்‌ குடிப்பிறந்தா 

ரற்றுத்தற்‌ சேர்ந்தார்க்‌ கசைவிடத்‌-தூற்றாவ 

ரற்றக்‌ கடைத்து மகல்யா றகழ்ந்தக்காற்‌ 

றெற்றெனத்‌ தெண்ணீர்‌ படும்‌. (150) 


அரும்பொருள்‌ விளக்கம்‌ 


141. உடுக்கை உலறி - உடுக்கும்‌ ஆடையுங்‌ கெட்டு; "பொல்லா வுடுக்கையாற்‌ 
பொலிவிழந்து" என்பதுமாம்‌. குடிப்‌ பிறப்பாளர்‌ - உயர்ந்த குடியிற்‌ பிறந்தார்‌; கொள்கை 
- ஒழுக்கத்தினின்றும்‌; இடுக்கண்‌ - துன்பம்‌; "மலர்ந்த நோக்கமின்றி மையல்‌ நோக்கம்‌ 
படவரும்‌ இரக்கம்‌' என்பர்‌ நச்சினார்க்கினியர்‌. தலைவந்தக்‌ கண்ணும்‌ - மிக விளையும்‌ 
போதும்‌; அரிமா - சிங்கமாகிய மிருகம்‌; கொடி புல்‌ - படர்புல்லை. கறிக்குமோ - 
மேயுமோ? ஓகாரம்‌ எதிர்மறை. 'புலி பசிப்பினும்‌ புல்லைத்‌ தின்னாது' என்பது 
பழமொழி. 'தலைவந்தக்‌ கண்ணும்‌ வரிமா' என்பது பாடமென்ப; அற்றாயின்‌ 'வரிமா' 
என்பது புலியாதல்‌ காண்க. 


142. சான்றாண்மை - (நற்‌ குணங்களின்‌) நிறைந்து (அவற்றை) ஆளுதல்‌; சாயல்‌ - 
மென்மை: 'சாயன்‌ மென்மை' என்பது தொல்காப்பியச்‌ சூத்திரம்‌.மென்மையாவது 
மனமொழி மெய்களான்‌ அடங்குதல்‌; பழிபாவங்கட்கு அடங்குதல்‌ என்பாருமுளர்‌. 
ஒழுக்கம்‌ - நன்னடை. வாந்தோய்‌ குடி - மிக வுயர்ந்த குடியில்‌. வான்‌ தோயும்‌ - 
ஆகாயத்தை யளாவும்‌. மை - மேகம்‌. படா - (அவை மூன்றும்‌) உளவாகா. 


149. செல்லாவிடத்தும்‌- (வறுமை முதலியவற்றாற்‌) செய்ய முடியாத காலத்தும்‌. 
செய்வன- செய்யும்‌ உபகாரங்களை; செல்‌ இடத்தும்‌-(செல்வ முதலியவற்றாற்‌) செய்ய 


முடிந்த காலத்தும்‌. 'சிறியவர்‌ செய்யார்‌' என்க. புல்வாய்‌- மான்‌. இஃதன்மொழித்‌ 
தொகை. பருமம்‌ பொறுப்பினும்‌- சேணத்தைத்‌ தாங்கினாலும்‌. பாய்‌- 


60 


பாய்ந்தோடுகின்ற. பரிமா போல்‌- குதிரைபோல. பொரு முரண்‌ ஆற்றுதல்‌- போர்‌ 
செய்யும்‌ வன்மையை யுடைத்தாதல்‌. இஃ தெடுத்துக்‌ காட்டுவமை. 


150. எற்று ஒன்றும்‌ - எத்தனமைத்தாகிய தொரு பொருளும்‌. அற்று- (வேறு கதி) 
இல்லையாகி. தன்‌ சேர்ந்தார்க்கு- தம்மை அடைந்தவர்க்கு; இஃ தொருமைப்‌ பன்மை 
மயக்கம்‌. அசை விடத்து ஊற்று ஆவர்‌- தளர்ச்சி வந்தக்கால்‌ ஊன்றுகோல்‌ போல 
நின்றுதவுவர்‌. அகல்யாறு - அகன்ற நதியானது. அற்றக்‌ கடைத்தும்‌- நீர்‌ 
வற்றியபோதும்‌. அகழ்ந்தக்கால்‌- (தன்னைத்‌) தோண்டி னால்‌. தெற்றென-விரைவாக. 
தெள்நீர்படும்‌- தெளிவாகிய நீர்‌ ஊறும்‌. இதுவும்‌ எடுத்துக்காட்‌ டுவமை. "யாறு நீர்‌ 
படும்‌." என்புழி இடத்து நிகழ்‌ பொருளின்‌ றொழில்‌ இடத்தின்‌ மேலேற்றப்‌- 
பட்டதாகலின்‌, இஃ துபசார வழக்கென்க. 


16 - ஆம்‌ அதிகாரம்‌ - மேன்மக்கள்‌ 


அங்கண்‌ விசும்பி னகனிலாப்‌ பாரிக்குந்‌ 

திங்களுஞ்‌ சான்றோரு மொப்பர்மற்‌-றிங்கண்‌ 

மறுவாற்றுஞ்‌ சான்றோரஃ தாற்றார்‌ தெருமந்து 

தேய்வ ரொருமா சுறின்‌. (151) 


இசையு மெனினு மிசையா தெனினும்‌ 

வசைதீர வெண்ணுவர்‌ சான்றோர்‌-விசையீ 

னரிமா வுளங்கிழித்த வம்பினிற்‌ றீதோ 

வரிமாப்‌ பிழைப்பெய்த கோல்‌. (152) 


நாம்பெழுந்து நல்கூர்ந்தா ராயினுஞ்‌ சான்றோர்‌ 
குரம்பெழுந்து குற்றங்கொண் டேறா-ருரங்கவறா 
உள்ளமெனு நாரினாற்‌ கட்டி யுளவரையாற்‌ 


செய்வர்‌ செயற்பா லவை. (153) 


செல்வுழிக்‌ கண்ணொருநாட்‌ காணினுஞ்‌ சான்றவர்‌ 
தொல்வழிக்‌ கேண்மையிற்‌ றோன்றப்‌ புரிந்தியாப்பர்‌ 
நல்வரை நாட சிலநா ளடிப்படிற்‌ 


கல்வரையு முண்டா நெறி. (154) 


புல்லா வெழுத்திற்‌ பொருளில்‌ வறுங்கோட்டி 
கல்லா வொருவ னுரைப்பவுங்‌ கண்ணோடி 
நல்லார்‌ சருந்தியுங்‌ கேட்பரே மற்றவன்‌ 


பல்லாரு ணாணல்‌ பரிந்து. (155) 


கடித்துக்‌ சுரும்பினைக்‌ கண்டகர நூறி 

இடித்துநீர்‌ கொள்ளினு மின்சுவைத்தே யாகும்‌ 

வடுப்பட வைதிறந்தக்‌ கண்ணுங்‌ குடிப்பிறந்தார்‌ 

கூறார்தம்‌ வாயிற்‌ சிதைந்து. (156) 


கள்ளார்கள்‌ ளுண்ணார்‌ கடிவ கடிந்தொரீஇ 
எள்ளிப்‌ பிறரை யிகழ்ந்துரையார்‌-தள்ளியும்‌ 
வாயிற்பொய்‌ கூறார்‌ வடுவறு காட்சியார்‌ 


சாயிற்‌ பரிவ திலர்‌. (157) 


பிறர்மறை யின்கட்‌ செவிடாய்த்‌ திறனறிந்‌ 

தேதிலா ரிற்கட்‌ குருடனாய்த்‌ தீய 

புறங்கூற்றின்‌ மூகையாய்‌ நிற்பானேல்‌ யாது 

மறங்கூற வேண்டா வவற்கு. (158) 


பன்னாளுஞ்‌ சென்றக்காற்‌ பண்பிலார்‌ தம்முழை 

யென்னானும்‌ வேண்டுப வென்றிகழ்ப-வென்னானும்‌ 

வேண்டினு நன்றுமற்‌ றென்று விழுமியோர்‌ 

காண்டொறுஷஞ்‌ செய்வர்‌ சிறப்பு. (159) 


உடையா ரிவரென்‌ றெருதலையாப்‌ பற்றிக்‌ 

கடையாயார்‌ பின்சென்று வாழ்வ-ருடைய 

பிலந்தலைப்‌ பட்டது போலாதே நல்ல 

குலந்தலைப்‌ பட்ட விடத்து. (160) 


அரும்பொருள்‌ விளக்கம்‌ 


151. அம்‌ கண்‌- அழகிய இடமகன்ற. விசும்பின்‌-வானத்தின்‌ நின்று. அகல்‌ நிலா 
பாரிக்கும்‌- பரந்த நிலவை வீசுகின்ற. திங்களும்‌- சந்திரனும்‌. சான்றோரும்‌- 
பெரியோரும்‌. மன்‌ ஒப்பர்‌- பெரும்‌ பாலும்‌ (தம்மில்‌) ஒப்பாவர்‌. மறு ஆற்றும்‌- 
(தனக்குள்ள) களங்கத்தைப்‌ பொறுத்திருக்கும்‌. அஃது- ஆற்றார்‌-அதனைப்‌ 
பொறுத்திராமல்‌. தெருமந்து தேய்வர்‌- (மனம்‌) வருந்தி அழிவர்‌. ஒரு மாசு* உறின்‌- 
சிறிது களங்கம்‌ (ஊழினால்‌ தம்மைப்‌) பொருந்தினால்‌. சந்‌“திரனும்‌ சான்றோரும்‌ 
தண்மை செய்தலின்‌ ஒத்திருப்பினும்‌ சந்‌ திரன்‌ மறுவாற்றுதலானும்‌, 
சான்றோரஃதாற்றாமையானும்‌ சந்திரனிற்‌ சான்றோர்‌ சிறப்புடையாரென்பது 


61 


62 


கருத்தாகலின்‌ இது கே*றுமையணி. 'அங்கண்‌ விசும்பிற்‌ றிங்கள்‌' என 
விசேடித்தமையின்‌ 'மேன்மக்கள்‌' உயர்‌ குடிப்‌ பிறப்புடையார்‌ என்பது குறிப்பிற்‌ 
கொள்க. 


152. வசை தீர-பழிப்பில்லையாக. எண்ணுவர்‌- ( அரிய காரியங்களையே செய்ய ) 
நினைப்பர்‌. விசையின்‌-வேகத்தோடு. நரிமா- நரியாகிய விலங்கு; இஃ 
திருபெயரொட்டுப்‌ பண்புத்‌ தொகை. உளம்‌-மார்பை; இது தானியாகுபெயர்‌. கிழித்த- 
பிளந்து ஊடுருவின. 'அம்பினின்‌' என்புழி ஐந்தனுருபு எல்லைப்பொருளது. அரிமா- 
சிங்கமாகிய விலங்கு. பிழைப்பெய்த-'பிழைப்ப எய்த' என்க; ஈண்டு அகரந்‌ தொக்கது 
விகாரம்‌. பிழைப்ப-(இலக்குத்‌ தவறி) உய்யும்படி; பின்னிரண்டடியிற்‌ 'பிறிது 
மொழிதலணி' யுளது. 


153. நரம்பு எழுந்து உணவின்மை காரணமாக உடம்பு மெலிந்து) நரம்புகள்‌ 
வெளித்தோன்றி. நல்கூர்ந்தார்‌-வறுமை யடைந்தார்‌. குரம்பு எழுந்து- 
(நல்லொழுகத்தின்‌) வரம்பு கடந்து. குற்றங்கொண்டு-குற்றமான செய்கையை 
மேற்கொண்டு. ஏறார்‌- (அச்செய்கையின்‌) மிக்கு நடவாமல்‌; இது முற்றெச்சம்‌. உரம்‌- 
(தமது) அறிவையே. கவறு ஆ- கருவியாகக்‌ கொண்டு; கவறு- பனைமட்டை; இஃது 
ஒன்றைப்‌ பிடித்துக்‌ கயிற்றாற்‌ கட்டுதற்கு ஆதாரமாம்‌. உள்ளம்‌ என்னும்‌ நாரினால்‌- 
முயற்சி என்கிற கயிற்றினால்‌. கட்டி-மனத்தைக்‌ கட்டி. இனி 'கவல்‌ தாவு உள்ளம்‌ உரம்‌ 
என்னும்‌ நாரினால்‌ கட்டி' என்‌ றியைத்து, 'கவலையைப்‌ பற்றுகிற மனத்தை அறிவாகிய 
கயிற்றாற்‌ கட்டி' எனப்‌ பொருள்‌ கூறினும்‌ இழுக்காது. உளவரையால்‌- (பொருள்‌ 
தமக்கு) உள்ள அளவிற்குத்‌ தக. 


154. செல்வுழிக்கண்‌- போகுமிடத்தில்‌; இது 'செல்‌ உழி' எனப்‌ பிரியும்‌. இதன்கண்‌ 
வகரமெய்யை "மெய்யீற்றுடம்புமெய்‌' என்பர்‌ நச்சினார்க்கினியர்‌. தொல்வழி- 
தொன்றுதொட்டு வந்த அஃதாவது பழமையாகிய. கேண்மையின்‌-நட்பைப்‌ போல. 
புரிந்து- விரும்பி. யாப்பர்‌-(தம்மோடு அவரைக்‌) கட்டுவர்‌. நல்வரை- நல்ல 
மலைகளையுடய; மலைக்கு நன்மை நாட்டிற்‌ கரணாதலும்‌ மிளகு முதலிய 
திரவியங்களோடு அருவியும்‌ உடைத்தாதலும்‌, அடிப்படின்‌- காலடிபட்டு வருமாயின்‌. 
கல்வரையும்‌- கன்மலையினும்‌. இதன்கண்‌ 'பிறிது மொழிதல்‌' என்னும்‌ அணி யுளது. 


155. எழுத்தின்‌ புல்லா- இலக்கணத்தினைப்‌ பொருந்தாத; 'புல்லா எழுத்தின்‌' என்பது 
வடநூன்‌ முடிபு; 'எழுத்தின்‌' என்‌ புழி 'இன்‌' சாரியை. பொருள்‌ இல்‌- பொருளுணர்ச்சி 
யில்லாத. வறுங்கோட்டி- வீண்‌ கூட்டத்தில்‌; உரைப்பவும்‌- (யாதாயினு மொன்றைச்‌) 


சொல்லவும்‌; இனி 'உரைப்ப' என்பதைப்‌ பெயராகக்‌ கொண்டு 'உரைப்பவற்றை' எனப்‌ 


63 


பொருள்‌ கூறினுமமையும்‌. பல்லாருள்‌- பலர்‌ முன்‌. நாணல்‌- அவமானப்படுதற்கு, 
பரிந்து- வருந்தி. கண்ணோடி தாட்சிண்யங்கொண்டு. 


156. கடித்து- (வாயாற்‌) கடித்தும்‌. கண்‌ தகர நூறி- கணுக்கள்‌ உடையும்படி 
(ஆலையிலிட்டுச்‌) சிதைத்தும்‌, இடித்து- (உலக்கை, கல்‌ முதலியவற்றால்‌) இடித்தும்‌. 
நீர்‌-இரசத்தை. இன்‌ சுவைத்தே- இனிய உருசியுடையதே; ஏகாரம்‌ தேற்றம்‌. வடுப்பட- 
குற்றந்‌ தங்கும்படி; வைது இறந்தக்கண்ணும்‌- இகழ்ந்து செல்லினும்‌. சிதைந்து- (தமது 
மனநிலை) கெட்டு, இஃது எடுத்துக்‌ காட்டுவமை. 


157. கள்ளார்‌- பிறர்‌ பொருளைக்‌ களவு செய்யார்‌. கடிவ கடிந்து ஒரீஇ - (நூல்கள்‌) 
விலக்குந்‌ தீய செயலகளைத்‌ (தாமும்‌) விலக்கி யொழித்து. எள்ளி- அவமதித்து, இகழ்ந்து 
உரையார்‌- பழித்துப்‌ பேசார்‌. தள்ளியும்‌- தவறியும்‌; 'கள்வார்க்குந்‌ தள்ளு முயிர்நிலை' 
என்னுந்‌ திருக்குறளினும்‌ 'தள்ளுதல்‌' இப்பொருட்டாதல்‌ காண்க. வடு அறு காட்சியார்‌- 
குற்றமற்ற அறிவினையுடையார்‌. சாயின்‌- தளரினும்‌; ஈண்டு இழிவு சிறப்பும்மை 
தொக்கது. பரிவது- வருந்துவது. 


158. மறையின்கண்‌- இரகசியத்தைக்‌ கேட்பதில்‌. திறன்‌- அறிந்து- (அதனால்‌ தனக்கு 
வரக்கடவதாகிய துன்பத்தின்‌) கூறுபாட்டை யறிந்து. ஏதிலார்‌-அயலாரது. இல்‌ கண்‌- 


மனைவியரை (விரும்பிக்‌) காண்பதில்‌. மூங்கையாய்‌ - ஊமையாய்‌. 'நிற்பானேல்‌' 
என்பது அங்ஙனம்‌ நிற்றலின்‌ அருமையை விளக்கிநின்றது. 'யாது அறமும்‌' என உம்மை 
பிரித்துக்‌ காட்டுக. 


159. பண்பு இலார்‌ - நற்குணமில்லாத கீழோர்‌. உழை ஏழனுருபு. என்னானும்‌ - 
யாதானு மொருபொருளை. வேண்டுப- அவர்‌ விரும்புவர்‌. இகழ்ப - அவமதிப்பர்‌. 
வேண்டினும்‌ - விரும்பினும்‌. நன்று என்று - நல்லதேயென்று; இஃதுடன்படுதல்‌ 
உணர்த்திற்றென்க. விழுமியோர்‌ - மேன்மக்கள்‌. சிறப்பு - உபசாரம்‌. 


160. உடையார்‌ - பொருளுடையார்‌. ஒருதலை ஆ பற்றி- ஒரே துணிவாகப்‌ பிடித்து. 
கடையாயர்‌ - கீழ்மக்கள்‌. வாழ்வார்‌ - உயிர்‌ வாழ்வார்கள்‌. உடைய பிலம்‌ - 
(வேண்டியவற்றை யெல்லாம்‌) உடையதொரு சுரங்கம்‌. தலைப்பட்டது - அடைந்தது. 
போலாதே- போலாகாதோ? ஈண்டு, 'ஏகாரம்‌' எதிர்மறை, இரண்டு எதிர்‌ மறை ஓர்‌ 
உடன்பாடாயினமை காண்க. குலம்‌ - குலத்திற்‌ பிறந்தாரை; இஃ திடவாகுபெயர்‌. 
தலைப்பட்டவிடத்து - அடைந்தக்கால்‌. 


17 - ஆம்‌ அதிகாரம்‌ - பெரியாரைப்பிழையாமை 


பொறுப்பரென்‌ றெண்ணிப்‌ புரைதீர்ந்தார்‌ மாட்டும்‌ 
வெறுப்பன செய்யாமை வேண்டும்‌-வெறுத்தபி 
னார்க்கு மருவி யணிமலை நன்னாட 


பேர்க்குதல்‌ யார்க்கு மரிது. 


பொன்னே கொடுத்தும்‌ புணர்தற்‌ கரியாரைக்‌ 
கொன்னே தலைக்கூடப்‌ பெற்றிருந்து- மன்னோ 
பயனில்‌ பொழுதாக்‌ கழிப்பரே நல்ல 

நயமி லறிவி னவர்‌. 


அவமதிப்பு மான்ற மதிப்பு மிரண்டு 
மிகைமக்க ளான்மதிக்கற்‌ பால-நயமுணராக்‌ 


கையறியா மாக்க ளிழிப்பு மெடுத்தேத்தும்‌ 


வையார்‌ வடித்தநூ லார்‌. 


விரிநிற நாகம்‌ விடருள தேனு 
முருமின்‌ கடுஞ்சினஞ்‌ சேணின்று முடகு 


மருமை யுடையா வரண்சேர்ந்து முய்யார்‌ 


பெருமை யுடையார்‌ செறின்‌. 


எம்மை யறிந்திலி ரெம்போல்வா ரில்லென்று 
தம்மைத்தாங்‌ கொள்வது கோளன்று-தம்மை 
அரியாரா நோக்கி யறனறியுஞ்‌ சான்றோர்‌ 


பெரியராக்‌ கொள்வது கோள்‌. 


நளிகடற்‌ றண்சேர்ப்ப நாணிழற்‌ போல 
விளியுஞ்‌ சிறியவர்‌ கேண்மை-விளிவின்றி 
அல்கு நிழற்போ லகன்றகன்‌ றோடுமே 


தொல்புக ழாளர்‌ தொடர்பு. 


மன்னர்‌ திருவு மகளி ரெழினலமுந்‌ 
துன்னியார்‌ துய்ப்பர்‌ தகல்வேண்டா-துன்னிக்‌ 
குழைகொண்டு தாழ்ந்த குளிர்மா மெல்லா 
முழைதங்கட்‌ சென்றார்க்‌ கொருங்கு. 


தெரியத்‌ தெரியுந்‌ தெரிவிலார்‌ கண்ணும்‌ 


(161) 


(162) 


(163) 


(164) 


(165) 


(166) 


(167) 


04 


௦5 


பிரியப்‌ பெரும்படர்நோய்‌ செய்யும்‌-பெரிய 
“லவா விருங்கழிச்‌ சேர்ப்பயார்‌ மாட்டுங்‌ 


கலவாமை கோடி யுறும்‌. (168) 


கல்லாது போகிய நாளும்‌ பெரியவர்கட்‌ 
செல்லாது வைகிய வைகலு - மொல்வ 
கொடாஅ தொழிந்த பகலு மு***ற்‌ 


படாஅவாம்‌ பண்புடையார்‌ கண்‌. (169) 


பெரியார்‌ பெருமை சிறுதகைமை யொன்றிற்‌ 

குரியா ருரிமை யடக்கந்‌ - தெரியுங்காற்‌ 

செல்வ முடையாருஞ்‌ செல்வரே தற்சேர்ந்தா 

ரல்லல்‌ களைப வெனின்‌. (170) 


அரும்பொருள்‌ விளக்கம்‌ 


161. புரைதீர்ந்தார்‌ மாட்டும்‌ - குற்றதி னீங்கினாரிடத்தும்‌ அஃதாவது குற்றமற்றா 
ரிடத்தும்‌; உம்மை உயர்வு சிறப்பு. எச்ச வும்மை எனினு மிழுக்காது. வெறுத்தபின்‌- 


(அவர்‌ பொறாது) வெறுப்பின்‌; இஃதெதிர்கால வினையெச்சம்‌. ஆர்க்கும்‌ - ஒலிக்கும்‌. 
பேர்க்குதல்‌ - (அதனால்‌ வருந்‌ தீங்கினை) நீக்குதல்‌. அரிது - கூடாது. 


162. 'பொன்னே' என்புழி ஏகாரம்‌ உயர்வு சிறப்பு. புணர்தற்கு- கூடுதற்கு. கொன்னே 
- ஒன்றுங்‌ கொடாமலே. 'தலைக்கூட' என்புழித்‌ 'தலை' தமிழுபசர்க்க மென்ப. அன்னோ- 
இஃதிரக்கப்‌ பொருள்‌ தருவதோ ரிடைச்சொல்‌. பயன்‌ இல்‌ பொழுதா- வீன்‌ காலமாக. 
நயம்‌ இல்‌ - இன்பத்தோடு பொருந்துத லில்லாத. 'கொடுத்தும்‌, பெற்றிருந்தும்‌' என்புழி 
உம்மைகள்‌ உயர்வு சிறப்புப்‌ பொருளன; 'கழிப்பரே' என்புழி ஏகாரம்‌ 
இரக்கப்பொருளது. 


163“. ஆன்ற மதிப்பும்‌- நன்கு மதித்தலும்‌. 'ஆன்ற' என்பதில்‌ 'ஆல்‌' பகுதி; அது 'சால்‌' 
என்பதன்‌ மரூஉ, 'அகல்‌' என்பதுன்‌ மரூஉ எனினுமாம்‌. மிகை மக்களான்‌ - 
மேன்மக்களான்‌. மதிக்கற்‌ பால- மதித்துச்‌ செய்யுந்‌ தன்மையுடையன. நயம்‌ உணரா- 
(பிறர்‌ குணச்‌ செயல்களின்‌) நன்மையை யுணரமாட்டாத. கை அறியா - முறை அறியாத. 
மாக்கள்‌ - கீழோர்‌. இழிப்பும்‌- இகழ்ந்து கூறுதலையும்‌. எடுத்து ஏத்தும்‌ - மிகப்‌ புகழ்ந்து 
கூறுதலையும்‌; 'ஏத்து' என்பது முதனிலைத்‌ தொழிற்பெயர்‌. வடித்த நூலார்‌ - நூற்‌ 
பொருள்களை ஆராய்ந்தறிந்த பெரியோர்‌; இது வடநூன்‌ முடிபு. வையார்‌- ஒரு 


66 


பொருளாக எண்ணார்‌. 'உணரா, அறியா' என்னும்‌ எதிர்மறைப்‌ பெயரெச்சங்கள்‌ 


அடுக்கி 'மாக்கள்‌' என்னும்‌ பெயர்‌ கொண்டு முடிந்தன. 


164. விரி நிறம்‌ நாகம்‌ - படம்‌ விரிக்கின்ற ஒளியையுடைய பாம்பானது.விடர்‌- 
வெடிப்பு நிலத்தினுள்‌. உருமின்‌ கடுஞ்‌ சினம்‌ - இடியினது மிக்க கோபத்தாலாகியது 
போன்ற ஒலி. 'கடுஞ்சினம்‌'* என்பது இடியொலிக்கு இலக்கணை.சேண்‌ நின்றும்‌- 
நெடுந்தூரத்திலிருக்கவும்‌; 'நின்று' என்பது 'நிற்ப' என்‌ னும்‌ எச்சத்திரிபு. உட்கும்‌ - 
(அதற்கு) அஞ்சும்‌. அருமை உடைய அரண்‌ சேர்ந்தும்‌ - (பகைவர்‌ புகுதற்கும்‌ 
அழித்தற்கும்‌) அரிதாகிய காவலிடத்தைச்‌ சேர்ந்திருப்பினும்‌. உய்யார்‌ - 
(அஞ்சுதலினின்றும்‌) தப்பார்‌. பெருமையுடையார்‌ செறின்‌- பெருமை யுடைய அரசர்‌ 


கோப்பிப்பாராயின்‌, இடியொலிக்கு அஞ்சுதல்‌ பாம்‌ பின்‌ தனன்மை. இஃ 
தெடுத்துக்காட்டுவமையணி. 


165. எம்மை அறிந்திலிர்‌ - எமது சிறப்பை (நீர்‌) அறிய வில்லை; 'எம்‌' என்பது 
செருக்குப்‌ பற்றி வந்த தனன்மைப்‌ பன்மை. எம்போல்வார்‌- எம்மை ஒத்தவர்‌. தம்மைத்‌ 
தாம்‌ கொள்வது- தம்மைத்‌ தாமே சிறப்பித்துக்‌ கொள்வது. கோள்‌ அன்று - கொள்கை 
யாகாது; 'கோள்‌' என்பது முதனிலை திரிந்த தொழிற்‌ பெயர்‌. அரியர்‌ ஆ - (பிறர்க்கு) 
அருமையான குணங்களையுடையராக. நோக்கி- கண்டு. கொள்வது- ஏற்றுக்‌ 
கொள்வது. 


166. நளி-பெருமை; 'தடவுங்‌ கயவும்‌ நளியும்‌ பெருமை' (தொல்‌-உரி) என்றார்‌ 
ஆசிரியர்‌ தொல்காப்பியனாரும்‌'. நான்‌ நிழல்‌ போல-உதய காலத்துச்‌ சாயைபோல. 
விளியும்‌-(வரவரக்‌) குறையும்‌. 'சிறியவர்‌ கேண்மை விளியும்‌' என்க. கேண்மை-நட்பு; 
நண்பர்‌ ஒருவரையொருவர்‌ நன்மை வினாதலின்‌, நட்பு 'கேண்மை' எனப்படுதலுணர்க. 
விளிவின்றி - குறைதலின்றி. அல்கு நிழல்‌ போல்‌-(அடியில்‌) தங்கும்‌ உச்சிக்‌ காலத்துச்‌ 
சாயைபோல; 'அல்‌ குதல்‌' என்பதற்குத்‌ 'தங்குதல்‌' என்பது பொருள்‌. அகன்று அகன்று 
ஓடும்‌-மேன்மேலும்‌ வளர்ந்து நீளும்‌. தொல்புகழாளர்‌ தொடர்பு - பழமையாக வருகிற 
புகழினையுடைய பெரியோர்‌ நட்பு. 'நாள்‌ நிழல்போல' என்பதற்கு 'முற்பகற்‌ 
சாயைபோல' எனப்‌ பொருளுரைத்து, அதற்குத்‌ தக 'அல்கு நிழல்போல' என்பதற்குப்‌ 
'பிற்பகற்‌ சாயைபோல' எனப்‌ பொருளுரைத்தலுமொன்று; ஈண்டு 'அல்குதல்‌' என்பதன்‌ 


பொருள்‌ 'சுருங்குதல்‌' அஃதாவது பகற்போது சுருங்குதல்‌. இது முற்றுவமையணி. 


167. திரு-செல்வத்தையும்‌. எழில்‌ நலமும்‌-வளர்ச்சி யோடு கூடிய அழகையும்‌; 'எழில்‌' 
என்பது 'இல்‌' விகுதிபெற்ற தொழில்‌ பெயர்‌. துன்னியார்‌ துய்ப்பர்‌-(அவரை) 
நெருங்கியிருப்பவர்‌ அனுபவிப்பர்‌. தகல்வேண்டா-(இன்னார்‌) தகுதியுடையாரெனல்‌ 
வேண்டுவதில்லை. குழை-தளிர்‌. குளிர்‌ மரம்‌ - குளிர்ந்த நிழலைத்‌ தருகின்ற மரம்‌. 


07 


தங்கண்‌ துன்னி சென்றார்க்கு எல்லாம்‌- தம்மிடத்தே நெருங்கி வந்தவர்களுக்‌ கெல்லாம்‌ 
ஒருங்கு உழை- வேற்றுமையின்றி ஒரு படித்தாய்‌ இடமாம்‌. 'துன்னிக்‌ கொண்டு' என 
முடித்துத்‌ 'துன்னி' என்பது எச்சத்திரி பென்பாருமுளர்‌- இப்‌ பாட்டில்‌ ஒப்புமைக்‌ 
கூட்டவணியும்‌ எடுத்துக்காட்டுவமையணியு மிருத்த லறிக. 
ஒப்புமைக்கூட்டவணியாவது இரண்டு முதலிய பொருள்களைப்‌ பொதுவாகியதொரு 
தருமத்தின்‌ முடிப்பது. 'மன்னர்‌ திரு' 'மகளிரினெழினலம்‌ ' ஆகிய இரண்டு 
பொருள்களையும்‌, 'துன்னியார்‌ துய்ப்பர்‌ தகல்வேண்டா' என்கிற பொதுவாகியதொரு 


தருமத்தின்‌ முடித்தமையின்‌, இஃதவ்வணியாயிற்றென்க. 


168. தெரிய தெரியும்‌-(உண்மைப்‌ பொருள்‌) விளங்கும்படி ஆராயும்‌. தெரிவிலார்‌ 
கண்ணும்‌ - அறிவிலாரிடத்தினும்‌: உம்மை இழிவு சிறப்பு. பிரிய-பிரியின்‌. பெரும்படர்‌ 
நோய்‌ செய்யும்‌-(அப்பிரிவு) மிக்க நினைவிற்கேதுவான துன்பத்தைச்‌ செய்யும்‌; 'படர்‌' 
என்பது உரிச்சொல்‌. 'படரே யுள்ளல்‌ செலவு மாகும்‌' (தொல்‌-உரி) என்றார்‌ ஆசிரியர்‌ 
தொல்காப்பியனார்‌. உலவா - நீர்‌ அறாத. இருங்கழிச்‌ சேர்ப்ப-நெடிய 
கழிக்கரையுடையவனே! கலவாமை - கூடாமை. கோடி உறும்‌-(கூடிப்‌ பிரிதலினும்‌) 
பன்மடங்கு நல்லதாம்‌. 


169. போகிய, வைகிய, ஒழிந்த என்பன 'கழிந்த' என்னும்‌ பொருளன. நாள்‌, வைகல்‌, 


பகல்‌ என்பன ஒரு பொருளனவாகலின்‌, இதுபொருட்பின்வருநிலையணி யென்க. 
ஒல்வ-(தம்மால்‌) இயன்றவற்றை. படாஅவாம்‌-உளவாகாவாம்‌. பண்புடையார்‌ கண்‌- 


நற்குண நற்செய்கை யுடையாரிடத்து. 


170. பெருமை-பெருமைக்‌ குணமாவது. சிறுதகைமை - (செருக்கின்றிப்‌) 
பணிவுடையராதல்‌. ஒன்றற்கு-(கல்வி, செல்வம்‌, ஆண்மை முதலியற்றின்‌ யாதாயினும்‌) 


ஒன்றினுக்கு; இனி, இதற்குப்‌ 'பரம்பொருளுக்கு' என உரை பகர்வாருமுண்டு. உரிமை- 
உரிய குணமாவது. அடக்கம்‌(மன மொழி மெய்களான்‌) அடங்கியிருத்தல்‌. தன்‌ 


சேர்ந்தார்‌ - தம்மைச்‌ சேர்ந்தவருடைய. 'உடையாரும்‌ தன்‌ சேர்ந்தார்‌' என்புழிப்‌ 
பன்மையினொருமை மயங்குதல்‌ காண்க. 


18 - ஆம்‌ அதிகாரம்‌ - நல்லினஞ்சேர்தல்‌ 


அறியாப்‌ பருவத்‌ தடங்காரோ டொன்றி 
நெறியல்ல செய்தொழுகி யவ்வு - நெறியறிந்த 
நற்சார்வு சாரக்‌ கெடுமே வெயின்முறுகப்‌ 


புற்பனிப்‌ பற்றுவிட்‌ டாங்கு. (171) 


அறிமி னறநெறி யஞ்சுமின்‌ கூற்றம்‌ 
பொறுமின்‌ பிறர்கடுஞ்சொற்‌ போற்றுமின்‌ வஞ்சம்‌ 
வெறுமின்‌ வினைதீயார்‌ கேண்மையெஞ்‌ ஞான்றும்‌ 


பெறுமின்‌ பெரியார்வாய்ச்‌ சொல்‌. 


அடைந்தார்ப்‌ பிரிவு மரும்பிணியுங்‌ கேடு 
முடங்குடம்பு கொண்டார்க்‌ குறலாற்‌ - றொடங்கிப்‌ 
பிறப்பின்னா தென்றுணரும்‌ பேரறிவி னாரை 


யுறப்புணர்க வம்மாவென்‌ னெஞ்ச 


இறப்ப நினையுங்கா லின்னா தெனினும்‌ 
பிறப்பினை யாரு முனியார்‌ - பிறப்பினுட்‌ 
பண்பாற்று நெஞ்சத்‌ தவர்களோ டெஞ்ஞான்று 
நண்பாற்றி நட்கப்‌ பெறின்‌. 


ஊரங்‌ கணநீ ருரவுநீர்ச்‌ சேர்ந்தக்காற்‌ 
பேரும்‌ பிறிதாகித்‌ தீர்த்தமா - மோருங்‌ 
குலமாட்சி யில்லாருங்‌ குன்றுபோ னிற்பர்‌ 


நலமாட்சி நல்லாரைச்‌ சார்ந்து. 


ஒண்கதிர்‌ வாண்மதியஞ்‌ சேர்தலா லோங்கிய 
அங்கண்‌ விசும்பின்‌ முயலுந்‌ தொழப்படுஉங்‌ 
குன்றிய சீர்மைய ராயினுஞ்‌ சீர்பெறுவர்‌ 


குன்றன்னார்‌ கேண்மை கொளின்‌. 


பாலோ டளாயநீர்‌ பாலாகு மல்லது 


நீராய்‌ நிறந்தெரிந்து தோன்றாதாந்‌ - தேரிற்‌ 
சிறியார்‌ சிறுமையும்‌ தோன்றாதா நல்ல 


பெரியார்‌ பெருமையைச்‌ சார்ந்து. 


கொல்லையிரும்புனத்துக்‌ குற்றி யடைந்தபு 
லொல்காவே யாகு முழவ ருழுபடைக்கு 
மெல்லியரே யாயினு நற்சார்வு சார்ந்தார்மேற்‌ 


செல்லாவாஞ்‌ செற்றார்‌ சினம்‌. 


நிலநலத்தா னந்திய நெல்லேபோற்‌ றத்தங்‌ 
குலநலத்தா லாகுவர்‌ சான்றோர்‌ - கலநலத்தைத்‌ 


(172) 


(173) 


(174) 


(175) 


(176) 


(177) 


(178) 


08 


69 


தீவளி சென்று சிதைத்தாங்குச்‌ சான்றாண்மை 
தீயினஞ்‌ சேரக்‌ கெடும்‌. (179) 


மனத்தான்‌ மறுவில ரேனுந்தாஞ்‌ சேர்ந்த 
இனத்தா லிகழப்‌ படுவர்‌ - புனத்து 
வெறிகமழ்‌ சந்தனமும்‌ வேங்கையும்‌ வேமே 


எறிபனந்‌ தீப்பட்டக்‌ கால்‌. (180) 


அரும்பொருள்‌ விளக்கம்‌ 


171. அறியா பருவத்து-(ஆவன ஆகாதன) பகுத்தறியலாகாத இளமைப்‌ பருவத்தில்‌. 
அடங்காரோடு ஒன்றி-அடக்க மில்லாரொடு சேர்ந்து. நெறியல்ல செய்து ஒழுகியவும்‌- 
முறையல்லாதனவற்றைச்‌ செய்து நடந்தமையான்‌ வந்த குற்றங்களும்‌ இவற்றைச்‌ 
'சகவாச தோஷங்கள்‌' என்ப வடமொழிவாணர்‌. 'ஒழிகியவ்வும்‌' என்புழி வகரமெய்‌ 


விரிந்தது செய்யுள்‌ விகார மென்க. நெறி அறிந்த நல்‌ சார்வு சார-நடை முறை அறிந்த 
நல்லினஞ்‌ சார்வதனால்‌. வெயில்‌ முறுக-வெயிலானது மிக. புல்‌ பனி-புல்லைச்‌ சேர்ந்த 


பனித்துளி. பற்றுவிட்டு ஆங்கு-பற்றுதலை விட்டாற்போல; 'விட்டு ஆங்கு' என்புழி 


'ஆல்‌' என்னும்‌ வினை யெச்ச விகுதி புணர்ந்து கெட்டதென்ப; 'து' என்னுந்‌ தொழிற்‌ 
பெயர்‌ விகுதி புணர்ந்து கெட்டதெனினு மமையும்‌. 


172. கூற்றம்‌-யமனை. கடுஞ்சொல்‌-செவிக்கின்னாதனவாகிய சொல்‌. 
போற்றுமின்‌.(வாராதபடி) தடுங்கள்‌. வினை தீயார்‌- பாவச்‌ செய்கையுடையார்‌; 
'வினையில்‌ தீயார்‌' என விரிக்க: அன்றி, தீ வினையார்‌ என விகுதி பிரித்துக்‌ 


கூட்டுதலுமாம்‌. 'வாய்ச்சொல்‌' ஆசீர்வாதமுமாம்‌. 


173. அடைந்தார்‌ பிரிவும்‌ - (தம்மொடு) சேர்ந்தாரை நீங்குதலும்‌. கேடும்‌ - தீங்கும்‌. 
உடம்பு கொண்டார்க்கு - இவ்வுடம்பை யெடுத்த மனிதர்களுக்கு. உடங்கு -ஒருசேர. 
உறலால்‌ - நேர்தலால்‌. தொடங்கி - (வந்தகாலந்‌) தொட்டு. இன்னாது - துன்பந்‌ தருவது. 
உற புணர்க-உறுதியாகச்‌ சேர்க. அம்மா-அசை. 'உறலால்‌ இன்னாது' என்‌ றியைக்க. 


'உறலால்‌ புணர்க' என முடிப்பின்‌, அத்துணைச்‌ சிறப்பில்லை. 


174. இறப்ப நினையுங்கால்‌ - மிக ஆராயின்‌; இனி 'நினையுங்கால்‌ இறப்ப 
இன்னாது' என முடித்தலுமொன்று. முனியார்‌- வெறுக்கமாட்டார்‌. பிறப்பினுள்‌ - 


(ஒருவர்‌) பிறந்த பிறப்பில்‌. பண்பு ஆற்றும்‌ நெஞ்சத்‌ தவர்களோடு - நற்குண 
முடையவற்றைச்‌ செய்யவேண்டு மென்னும்‌ எண்ணமுடைய நல்லோருடனே. எஞ்‌ 


70 


ஞான்றும்‌-தம்‌ ஆயுள்‌ முழுவதும்‌. நண்பு ஆற்றி - அன்புகொண்டு. நட்கப்பெறின்‌ - 
நட்புக்கொள்ளப்‌ பெறுவராயின்‌. 'பெறின்‌' என்பது பெறுதலின்‌ அருமை 
குறித்துநின்றது. 


175. அங்கணம்‌ நீர்‌-சலதாரை நீரானது, உரவுநீர்‌ சேர்ந்தக்‌ கால்‌-சிறப்புப்‌ 
பருந்தியதோர்‌ (ஆறு அல்லது குளத்தின்‌) நீரைச்‌ சேரின்‌. பிறிது ஆகி-வேறாய்‌. 
தீர்த்தமாம்‌ - புண்ணிய தீர்த்தமாம்‌. 


'ஒரும்‌' 'என்பதனை எச்சமாகக்‌ கொண்டு '(யாவரும்‌ அறியும்‌' எனவும்‌, ஏவல்‌ வினை 
முற்றாகக்கொண்டு, 'அறிவீராக' எனவும்‌ பொருள்‌ கூறுப; 'அஞ்சுவதோரு மறனே' 
என்புழிப்போல அஃ தசைநிலை யென்பர்‌ ஒரு சிலர்‌. மாட்சி-பெருமை. நலமாட்சி 
நல்லாரை -நற்‌ குணமுடைய உயர்குடிப்‌ பிறந்தோரை. குன்றுபோல்‌ - மலைபோலப்‌ 
பெருமை யுடையாராய்‌. இஃதெடுத்துக்‌ காட்டுவமையணி. 


176. ஒள்‌ கதிர்‌ - விளக்கமாகிய கிரணங்களையுடைய, வாள்‌ மதியம்‌ - ஒளி 
பொருந்திய சந்திரனை; 'அம்‌' என்பது சாரியை. அம்கண்‌ - அழகிய இடமகன்ற. 
விசும்பின்‌ - ஆகாயத்தில்‌. முயலும்‌- சந்திரன்‌ பாலுள்ள களங்கத்தை, 'முயல்‌' என்பது 
சம்பிரதாயம்‌; சந்திரனுக்கு 'முயற்கூடு' என்கிற பெயரு மிருத்தல்‌ காண்க. சந்திரனைத்‌ 
தொழுகையிற்‌ களங்கத்தை நீக்கித்‌ தொழுவாரில்லையாகலின்‌, 'முயலுந்‌ 
தொழப்படூஉம்‌' என்றார்‌. குன்றிய சீர்மையர்‌- குறைந்த சிறப்புடையார்‌; இது 
வடநூன்முடிபு. சீர்‌ - சிறப்பு. குன்று அன்னார்‌ - மலையை ஒத்த பெரியோர்களது. 
கேண்மை- நட்பு. இதுவும்‌ எடுத்துக்காட்‌ டுவமை. 


177. அளாய - கலந்த. அளா - பகுதி, 'ய்‌' இறந்த கால இடைநிலை, 'அ' விகுதி. 
தேரின்‌ - ஆராயின்‌. சிறுமையும்‌- கீழ்மைத்‌ தன்மையும்‌. பெருமையை சார்ந்து - 


பெருந்தன்மையைச்‌ சேர்தலின்‌. 'ஆம்‌' இரண்டும்‌ அசை. இதுவும்‌ எடுத்துக்காட்‌ டுவமை. 


178. கொல்லை-(காட்டின்கட்‌) கொல்லைகளினும்‌, இரும்‌ புனத்து - பெரிய 
வயல்களினும்‌. குற்றி-மரக்கட்டையை; 'குறுமை' என்பது ஒற்றிரட்டி 'இ' என்னும்‌ பெயர்‌ 
விகுதி பெற்றதென்க. உழு படைக்கு - கலப்பைக்கு. ஒல்காவே ஆகும்‌- 
அசையாதனவேயாம்‌. மெல்லியரே- வலியில்லாரே. நல்சார்வு சார்ந்தார்மேல்‌- 
நல்லினத்தைச்‌ சேர்ந்தார்கண்மீது. செற்றார்‌ சினம்‌ - பகைவருடைய கோபம்‌, செல்லா 
ஆம்‌- பயன்படாவாம்‌. இதுவும்‌ மேலையணி. 


179. நிலம்‌ நலத்தால்‌ - விளைநிலத்தின்‌ வளத்தான்‌. நந்திய- பெருகிய. தம்தம்‌ குலம்‌ 
நலத்தால்‌ - தாந்தாஞ்‌ சேர்கிற கூட்டத்தின்‌ நன்மையான்‌. கலம்‌ நலத்தை- 


71 


மரக்கலத்தினது திண்மையை. ஆகுவர்‌-(ஒழுக்கம்‌ குன்றாது) பெருகுவர்‌. தீ வளி- 
சுழல்காற்று. சிதைத்‌ தாங்கு-அழிந்தாற்போல. சான்றாண்மை-(கல்வி முதலியவற்றான்‌) 
நிறைந்து (அவற்றை) ஆளுந்தன்மை. 


180. மனத்தான்‌-மனத்தின்‌ நிலைமையான்‌; இனி வேற்றுமை மயக்கமாகக்கொண்டு 
'ணனத்தின்கண்‌' எனப்‌ பொருளுரைப்பினுமாம்‌. மறு இலர்‌ எனும்‌- 
குற்றமில்லாதவர்களாயினும்‌. இனத்தால்‌- இனத்தின்‌ தீமையான்‌. எறி புனம்‌-வெட்டிய 
புனமானது. தீப்பட்டக்கால்‌-நெருப்புப்பற்றின்‌. புனத்து-அப்புனத்தின்கணுள்ள.வேம்‌- 
(பயனில்லா மரங்களோடு ஒக்க) வேகும்‌. இஃதெடுத்துக்‌ காட்டுவமை. 


19 - ஆம்‌ அதிகாரம்‌ - பெருமை 


ஈத லிசையா திளமைசே ணீங்குதலாற்‌ 
காத லவருங்‌ கருத்தல்லர்‌ - காதலித்‌ 
தாதுநா மென்னு மவாவினைக்‌ கைவிட்டுப்‌ 


போவதே போலும்‌ பொருள்‌. (181) 


இற்சார்வி னேமாந்தே மீங்கமைந்தே மென்றெண்ணிப்‌ 

பொச்சாந்‌ தொழுகுவர்‌ பேதையா - ரச்சார்வு 

நின்றன போன்று நிலையா வெனவுணர்ந்தா 

ரென்றும்‌ பரிவ திலர்‌. (182) 


மறுமைக்கு வித்து மயலின்றிச்‌ செய்து 

சிறுமைப்‌ படாதேநீர்‌ வாழ்மி - னறிஞராய்‌ 

நின்றுழி நின்றே நிறம்வேறாங்‌ காரண 

மின்றிப்‌ பலவு முள. (183) 


உறைப்பருங்‌ காலத்து மூற்றுநீர்க்‌ கேணி 
யிறைத்துணினு மூராற்று மென்பர்‌ - கொடைக்கடனுஞ்‌ 
சாஅஅயக்‌ கண்ணும்‌ பெரியார்போன்‌ மற்றையா 


ராஅஅயக்‌ கண்ணு மரிது. (184) 


உறுபுன றந்துல கூட்டி யறுமிடத்துங்‌ 
கல்லூற்‌ றுழியூறு மாறேபோற்‌ - செல்வம்‌ 
பலர்க்காற்றிக்‌ கெட்டுலந்தக்‌ கண்ணுஞ்்‌ சிலர்க்காற்றிச்‌ 


செய்வர்‌ செயற்பா லவை. (185) 


72 


பெருவரை நாட பெரியோர்கட்‌ டீமை 
கருநரைமேற்‌ சூடேபோற்‌ றோன்றுங்‌ - கருநரையைக்‌ 
கொன்றன்ன வின்னா செயினுஞ்‌ சிறியார்மே 


லொன்றானுந்‌ தோன்றாக்‌ கெடும்‌. (186) 


இசைந்த சிறுமை யியல்பிலா தார்கட்‌ 
பசைந்த துணையும்‌ பரிவா - மசைந்த 
நகையேயும்‌ வேண்டாத நல்லறிவி னார்கட்‌ 


பகையேயும்‌ பாடு பெறும்‌. (187) 


மெல்லிய நல்லாருண்‌ மென்மை யதுவிறந் 
தொன்னாருட்‌ கூற்றுட்கு முட்குடைமை யெல்லாஞ்‌ 
சலவருட்‌ சாலச்‌ சலமே நலவரு 


ணன்மை வரம்பாய்‌ விடல்‌. (188) 


கடுக்கி யொருவன்‌ கடுங்குறளை பேசி 
மயக்கி விடினு மனப்பிரிப்பொன்‌ றின்றித்‌ 
துளக்க மிலாதவர்‌ தூய மனத்தார்‌ 


விளக்கினு ளொண்சுடரே போன்று. (189) 


முற்றுத்துந்‌ துத்தினை நாளு மறஞ்செய்து 

பிற்றுத்துத்‌ துத்துவர்‌ சான்றவ - ரத்துத்து 

முக்குற்ற நீக்கி முடியு மளவெல்லாந்‌ 

துக்கத்து ணீக்கி விடும்‌. (190) 


அரும்பொருள்‌ விளக்கம்‌ 


181. ஈதல்‌ இசையாது-(வறுமையாற்‌ பிறர்க்குக்‌) கொடுத்தலும்‌ முடியாது. சேண்‌- 
நெடுந்தூரத்தில்‌. காதல்‌ அவரும்‌.(முன்பு) விருப்பங்‌ காட்டிய மகளிரும்‌: உம்மை உயர்வு 
சிறப்பு. கருத்து அல்லர்‌-(நம்மை) நினைத்தலும்‌ இலராயினார்‌; 'கருத்து' என்பது 
முதனிலைதிரிந்த தொழிற்பெயர்‌. காதலித்து-(ஆகலின்‌) அம்மகளிரை விரும்பி. ஆகும்‌- 
பெருகுவோம்‌. அவாவினை-ஆசையை. கைவிட்டு-முற்றும்‌ நீக்கி. போவதே- 
(துறவிற்குச்‌ செல்வதே. பொருள்‌ போலும்‌-நற்காரியமாம்‌; 'போலும்‌' என்பது 


உரையசை. 


182. இல்‌ சார்வின்‌-இல்வாழ்க்கையை அடைந்ததனால்‌. ஏமாந்தோம்‌-இன்புற்றோம்‌; 


'ஏமா' பகுதி; அலமா,இறுமா, அல்லா, சோகா என்பன போல ஒரு சொல்‌. ஈங்கு- 


73 


இவ்வுலகத்தில்‌. அமைந்தேம்‌-(எல்லாவற்றானும்‌) நிறைந்தோம்‌. பொச்சாந்து ஒழுகுவர்‌- 
(எதிர்நின்ற) துன்பத்தை மறந்து நடப்பர்‌. பேதையார்‌ -அறி விலிகள்‌. ௮ சார்பு- 
(இல்வாழ்க்கையாகிய) அப்‌ பற்றுக்கள்‌. நின்றன போனறு நிலையா-நிலையுவனபோற்‌ 


றோன்றி நில்லா தொழிவன. பரிவது-வருந்துவது; 'விரும்புவது' எனினுமாம்‌. 


183. மறுமைக்கு வித்து-மறுமை யின்பத்திற்கேதுவாகிய கருமத்தை. மயல்‌-மயக்கம்‌. 
சிறுமைப்படாது-துன்பமடையாமல்‌. 'அறிஞராய்‌ வாழ்மின்‌' என மாறுக. நின்றுழி 
நின்றே காரணம்‌. இன்றி நிறம்‌ வேறாம்‌- (உடம்பு) நின்ற நிலையினிருந்தே (இளமை 
முதலிய (அதன்‌) தன்மைகள்‌ (ஒரு) காரணமுமின்றியே வேறுபடும்‌. பலவும்‌ உள- 
(அஃதன்றியும்‌ பிணி முதலிய) பலவு முண்டாம்‌. 


184. 

உறைப்பு அரு காலத்தும்‌ - மழைபெய்தலில்லாக்‌ காலத்தும்‌. கேணி - குளம்‌; இது 
திசைச்சொல்‌. இறைத்து உணினும்‌ - இறைத்துப்‌ பருகினும்‌; இனி (பயிர்களுக்கு) 
இறைத்துத்‌ (தாமும்‌) பருகினும்‌ எனினுமாம்‌. ஊர்‌ ஆற்றும்‌ - ஓரூர்க்‌ குடிகளைத்‌ தாங்கும்‌, 
அஃதாவது காப்பாற்றும்‌; 'ஊர்‌' என்பது ஆகுபெயர்‌. கொடை கடனும்‌ - (இரப்போர்க்கு) 
ஈதலாகிய கடமையும்‌; உம்மை உயர்வு சிறப்பு. சா அயக்கண்ணும்‌ பெரியார்போல - 
(வறுமையால்‌) தளர்ந்த விடத்தும்‌ பெரியார்‌ (ஆற்றுவது)போல. ஈண்டு உம்மை 
பிரித்துக்‌ கூட்டுக. மற்றையார்‌ - சிறியார்‌; 'மற்று" என்பது 'மற்றை' எனத்‌ திரிந்தது. 
'பிறிது' என்னும்‌ பொருட்டாகலினென்க. ஆ அயக்‌ கண்ணும்‌- (செல்வத்தாற்‌) பெருகிய 
காலத்தும்‌. 'சாயக்கண்‌ ஆயக்‌ கண்‌' என்புழிக்‌ 'கண்‌' வினையெச்ச விகுதியென்க. அரிது- 
(ஆற்றுவது) இல்லை. அளபெடைகள்‌ செய்யுளோசை நிறைக்க வந்தன. 


185. உறு புனல்‌ - மிக்க நீரை. உலகு ஊட்டி - உலகத்தாரை உண்பித்து. அறும்‌ 
இடத்தும்‌- (நீர்‌) அற்ற காலத்தும்‌. கல்‌ ஊற்று உழி- தோண்டப்படுகிற ஊற்றுக்‌ குழியில்‌; 
'கல்‌ ஊற்று' என்பது வினைத்தொகை நிலைத்தொடர்‌. ஊறும்‌- (நீர்‌) சுரக்கின்ற. ஆறே 
போல்‌- நதியைப்போல. ஆற்றி- தானஞ்செய்து. கெட்டு உலந்தக்‌ கண்ணும்‌ - அழிந்து 


வருந்தினும்‌; செயற்பாலவை - செய்யத்தக்கனவாகிய உபகாரங்களை. 


186. வரை-மலை. தீமை- குற்றம்‌. கருநரைமேல்‌- பெரிய வெள்ளெருத்தின்மேல்‌; 
'நரை' வெண்மையாகலின்‌ ஈண்டுப்‌ பண்‌ பாகுபெயர்‌. சூடுபோல-(போகட்ட) சூட்டின்‌ 
வடுப்போல; 'சூடு' என்பது 'முசுப்பு' என்பாருமுளர்‌. கொன்றனன- கொன்றாற்‌ போன்ற 
அல்லது கொன்றது போன்ற; வினையெச்ச விகுதி புணர்ந்து கெட்டது அல்லது 
தொழிற்பெயர்‌ விகுதிபுணர்ந்து கெட்டதென்க. இன்னா-தீய செய்கைகளை. 


74 


ஒன்றானும்‌-ஒரு குற்றமாயினும்‌. தோன்றா கெடும்‌-விளங்கித்‌ தோன்றாம லழியும்‌; 


'தோன்றா' என்பது ஈறுகெட்ட எதிர்மறை வினையெச்சம்‌. 


187. சிறுமை இசைந்த-இழிகுணம்‌ பொருந்திய. இயல்‌ பிலாதார்கண்‌- 
நற்குணமில்லாதாரிடத்து. பசைந்த துணையும்‌-நட்புக்‌ கொண்டவளவும்‌, பரிவு ஆம்‌- 


துன்பமேயாம்‌. அசைந்த-நடுங்குதற்கேதுவாகிய தீச்செயல்களை; இது பெயர்‌. 
நகையேயும்‌-விளையாட்டிலேயும்‌. பாடுபெறும்‌-பெருமையடையும்‌. 


188. மெல்லிய நல்லாருள்‌-வலிமையில்லாத நண்பரிடத்து. மென்மை-மென்மைக்கும்‌. 
அஃது இறந்து- அம்மென்மையினீங்கி. ஒன்னாருள்‌-பகைவரிடத்து; 'ஒன்னார்‌' என்பது 


'ஒன்றார்‌' என்பதன்‌ மரூஉ. கூற்று(ம்‌) உட்கும்‌ உட்கு உடைமை- யமனும்‌ 


அஞ்சும்படியான அச்சமுடைமைக்கும்‌; உயர்வு சிறப்‌ பும்மை தொக்க தென்க. எல்லாம்‌ 
சலவருள்‌-எல்லாவகையானும்‌ பொய்யரிடத்து. சால சலமே-மிகவும்‌ பொய்யே 
பேசுதற்கும்‌. நலவருள்‌-நல்லோரிடத்து. நன்மை-நன்மை செய்தற்கும்‌. வரம்பு 
ஆய்விடல்‌-(ஒருவன்‌) எல்லையாய்‌ விடுக; 'ஆய்விடல்‌ ' என்பது 'அல்‌' ஈற்று 
உடன்பாட்டு வியங்கோள்‌ வினைமுற்று; 'விடு' என்பது துணிவுப்பொருளது. 
இப்பாலின்‌, 'வரம்பாய்விடல்‌' என்பது கடைக்கணின்று பலவிடங்களிற்‌ சென்றியைந்து 
பொருள்‌ விளக்கலின்‌ கடைவிளக்கணி. இப்பாட்டிற்குப்‌ பிற முடிபு கூறுவாரு முளர்‌. 


189. கடுக்கி-(ஒருவன்‌) விரைந்து வந்து; 'கடுகி' என்பது ககரவொற்று விரிந்து 
நின்றது; இனி, 'கடுமை' என்னும்‌ பண்படியாய்ப்‌ பிறந்த வினையெச்சமெனக்‌ கொண்டு, 
(முகத்தைக்‌) கடுமையாக வைத்துக்கொண்டு' எனப்‌ பொருள்‌ கூறுவாரு முளர்‌. குறளை- 
புறங்கூற்று; அஃதாவது பிறனைக்‌ காணாதவழி இகழ்ந்துரைத்தல்‌. மயக்கி விடினும்‌- 


(தம்மை) மயங்கும்படி செய்யினும்‌, மனம்‌ பிரிப்பு-மனத்தின்கண்‌ பிரிதல்‌ அஃதாவது 
வேறு. 


செய்யுள்‌ 190 விளக்கவுரை நூல்‌ பக்கம்‌ கிடைக்கவில்லை 


20 - ஆம்‌ அதிகாரம்‌ - தாளாண்மை 


கோளாற்றக்‌ கொள்ளாக்‌ குளத்தின்கீழ்ப்‌ பைங்கூழ்போற்‌ 

கேளீவ துண்டு கிளைகளோ துஞ்சுப 

வாளாடு கூ*ததியர்‌ கண்போற்‌ றடுமாறுந் 

தாளா*ரர்க்‌ குண்டோ தவறு. (191) 


75 


ஆடுகோ டாகி யதரிடை நின்றதூஉங்‌ 
காழ்கொண்ட கண்ணே களிறணைக்குங்‌ கந்தாகும்‌ 
வாழ்தலு மன்ன தகைத்தே யொருவன்றான்‌ 


றாழ்வின்றித்‌ தன்னைச்‌ செயின்‌. (192) 


உறுபுலி யூனிரை யின்றி யொருநாட்‌ 

சிறுதேரை பற்றியுந்‌ தின்னு - மறிவினாற்‌ 

காற்றொழி லென்று கருதற்க கையினான்‌ 

மேற்றொழிலு மாங்கே மிகும்‌. (193) 


இசையா தெனினு மியற்றியோ ராற்றா 
லசையாது நிற்பதா மாண்மை - யிசையுங்காற்‌ 
கண்டா றிரையலைக்குங்‌ கானலந்‌ தண்சேர்ப்ப 


பெண்டிரும்‌ வாழாரோ மற்று. (194) 


நல்ல குலமென்றுந்‌ தீய குலமென்றுஞ்‌ 
சொல்லள வல்லாற்‌ பொருளில்லை - தொல்சிறப்பி 
னொண்பொரு ளொன்றோ தவங்கல்வி யாள்வினை 


என்றிவற்றா னாகுங்‌ குலம்‌. (195) 


ஆற்றுந்‌ துணையு மறிவினை யுள்ளடக்கி 
ஊக்க முரையா ருணர்வுடையா - ரூக்க 
முறுப்பினா லாராயு மொண்மை யுடையார்‌ 


குறிப்பின்கீழ்ப்‌ பட்ட துலகு. (196) 


சிதலை தினப்பட்ட வால மரத்தை 

மதலையாய்‌ மற்றதன்‌ வீழுன்றி யாங்குக்‌ 

குதலைமை தந்தைகட்‌ டோன்றிற்றான்‌ பெற்ற 

புதல்வன்‌ மறைப்பக்‌ கெடும்‌. (197) 


ஈனமா யில்லிருந்‌ தின்றி விளியினு 
மானந்‌ தலைவருவ செய்பவோ - யானை 
வரிமுகம்‌ புண்படுக்கும்‌ வள்ளுகிர்‌ நோன்றா 


ளரிமா மதுகை யவர்‌. (198) 


தீங்கரும்‌ பீன்ற திரள்கா லுளையலரி 
தேங்கமழ்‌ நாற்ற மிழந்தாஅங்‌ - கோங்கு 


76 


முயர்குடி யுட்பிறப்பி னென்னாம்‌ பெயர்பொறிக்கும்‌ 


பேராண்மை யில்லாக்‌ கடை. (199) 


பெருமுத்‌ தரையர்‌ பெரிதுவந்‌ தீயுங்‌ 

கருனைச்சோ றார்வர்‌ கயவர்‌ - கருனையைப்‌ 

பேரு மறியார்‌ நனிவிரும்பு தாளாண்மை 

நீரு மமிழ்தாய்‌ விடும்‌. (200) 


அரும்பொருள்‌ விளக்கம்‌ 


நூல்‌ பக்கம்‌ செய்யுள்‌ 191 முதல்‌ 195 வரை விளக்கவுரையுடன்‌ கிடைக்கவில்லை 


196. ஆற்றும்‌ துணையும்‌- (எடுத்ததொரு கருமத்தை) முடிக்குமளவும்‌. உள்‌ அடக்கி - 
(வெளிப்படுத்தாது) மனத்திலேயே அடக்கிவைத்து. ஊக்கம்‌- (தமது) முயற்சியை. 
ஊக்கம்‌-(பிறர்‌) உள்ளக்‌ கிளர்ச்சியை. உறுப்பினால்‌ - முகம்‌ கண்‌ முதலிய 
உறுப்புக்களான்‌. ஆராயும்‌- ஆராய்ந்தறிகிற. ஒண்மையுடையார்‌- அறிஞர்களது. 
குறிப்பின்கீழ்‌- மதிநுட்பத்துள்‌; அன்றி, ' குறிப்பால்‌ ஏவுகின்ற குற்றேவலில்‌' என்றுமாம்‌. 
உலகு பட்டது- உலகம்‌ அடங்கியிருக்கின்றது. இரண்டாமடி முற்றுமோனை. 
அறிஞர்கள்‌ எடுத்த கரும முடியுமளவும்‌ தாம்‌ மேற்கொண்ட முயற்சியைப்‌ பிறரறியா 
தடக்குவர்‌; பிறர்‌ உள்ளக்‌ குறிப்பை அவர்‌ முகக்குறி முதலியவற்றாற்‌ றாம்‌ அறிவர்‌. 
அத்தகையர்‌ நினைத்தபடி உலகத்தாரை நடத்தும்‌ வன்மையுடையார்‌ என்பது கருத்து. 


197. சிதலை- செல்லினால்‌. தினப்பட்ட - அரிக்கப்பட்ட. மதலையாய்‌ - தாங்குந்‌ 
தூணாய்‌ நின்று; 'மதலை' என்னு மிச்‌ சொல்லில்‌ 'மகன்‌' என்னும்‌ பொருளுந் 
தோன்றுதல்‌ காண்க. வீழ்‌- விழுது. ஊன்றி ஆங்கு- தாங்கி நின்றாற்போல. குதலைமை- 
தளர்ச்சி. தான்‌ பெற்ற- அவன்‌ பெற்ற. 


198. ஈனமாய்‌ - தாழ்ந்த நிலைமையுடையராய்‌. இன்றி- (இன்றியமையாப்‌ 
பொருள்களும்‌) இலராய்‌. விளியினும்‌ - இறக்க நேரினும்‌. மானம்‌ தலை வருவ - 
இழிவைத்‌ தரக்கூடிய காரியங்களை; "அவமானம்‌' என்பது 'மானம்‌' எனக்‌ குறைந்து 
நின்றது. செய்பவோ-செய்வரோ? வரி - புள்ளிகளையுடைய. பண்படுக்கும்‌ - 


புண்செய்கிற, வாள்‌ உகிர்‌ - கூரிய நகங்களையும்‌. நோன்றான்‌- வலிய 
கால்களையுமுடைய. அரிமா - சிங்கத்தின்‌. மதுகையவர்‌ - வலிமையுடையார்‌. 


பொருளில்‌ 'இல்விருந்தின்றி விளியினும்‌' என்றிருத்தற்கேற்ப உவமையில்‌ 
'குகையிலிருந்து உணவின்றி இறக்கி நேரினும்‌' என்றும்‌,; உவமையில்‌ 'யானை 


77 


வரிமுகம்‌ புண்படுக்கும்‌ வள்ளுகிர்‌ நோன்றாள்‌' என்றிருத்தற்கேற்பப்‌ பொருளில்‌ 'பெரு 
முயற்சி கடைபோகச்‌ செய்து முடிக்கும்‌ கூரறிவும்‌ தக்க உபாயமு முடையார்‌' என்றும்‌ 
வருவித்துப்‌ பொருளுரைக்க. 


199. தீம்‌- இனிமையாகிய. திரள்‌ தாள்‌ - திரண்ட தாளையுடைய. உளை (குதிரை 
சிங்கம்‌ முதலியவற்றின்‌) பிடரி மயிர்‌ போன்ற. அலரி - பூவானது. தேன்‌ கமழ்‌ நாற்றம்‌ - 
தேனோடு கூடிப்‌ பரிமளிக்கின்ற மணம்‌. இழந்து ஆங்கு - இழந்தாற்போல. 
பொறிக்க்கும்‌ பேர்‌ ஆண்மை இல்லாக்‌ கடை- தன்‌ பெயரை நிலை நிறுத்தற்‌ 
கேதுவாகிய பெரிய முயற்சித்‌ திறமை இல்லாதவிடத்து. பிறப்பின்‌- பிறப்பதனால்‌.என்‌ 


ஆம்‌ - என்ன ப்யன்‌ உண்டாம்‌? ( ஒன்றுமில்லை யென்றபடி.) 


200. பெருமுத்தரையர்‌- பெருமுத்தரையர்‌ என்பவர்‌; இதற்குப்‌ 'பெரிய 
முத்துக்களையுடைய பாண்டியர்‌' எனவும்‌, பெரிய மூன்று நாடுகளையுடைய சேர சோழ 
பாண்டியர்‌ எனவும்‌ பொருள்‌ கூறுப. முத்தரையரென்பார்‌ ஆசிரியர்‌ காலத்திருந்த 
கொடை வள்ள லொருவ ரெனக்‌ கோடலே சிறப்புடைத்‌ தென்க. பிறாண்டும்‌ 
'நல்கூர்ந்தார்க்‌ கண்ணும்‌ பெருமுத்‌ தரையரே, செல்வரைச்‌ சென்றிரவா தார்‌' 
என்றிருத்தல்‌ தெரிக. பெரிது உவந்து - மிக விரும்பி, கருனை சோறு - 
பொரிக்கறியோடு கூடிய சோற்றை; 'கருனை' என்பது பிறகறிகளுக்கும்‌ உபலக்ஷனம்‌. 
கயவர்‌ ஆர்வர்‌ - கீழ்மக்கள்‌ உண்பர்‌. கருனையை பேரும்‌ அறியார்‌ - பொறிக்கறி 
என்கிற பெயரையும்‌ அறியாதவராய்‌, நனி விரும்பு தாளாண்மை- (தாம்‌) மிக 
விரும்புகின்ற முயற்சியாற்‌ பெற்ற. நீரும்‌ அமிழ்ந்து ஆய்விடும்‌ - (சோற்றோடு கூடிய) நீ 
ரொன்றுமே அமிர்தத்தை யொத்த சுவையுடைத்தாம்‌; உம்மை இழிவு சிறப்பு. 


2. நட்பியல்‌ 
21 - ஆம்‌ அதிகாரம்‌.- சுற்றந்தழால்‌ 


வயாவும்‌ வருத்தமு மீன்றக்கா னோவுங்‌ 

கவாஅன்‌ மகற்கண்டு தாய்மறந்‌ தாஅங்‌ 

கசாஅத்தா னுற்ற வருத்த முசாஅத்தன்‌ 

கேளிரைக்‌ காணக்‌ கெடும்‌. (201) 


அழன்மண்டு போழ்தி னடைந்தவர்கட்‌ கெல்லா 
நிழன்மரம்போ னேரொப்பத்‌ தாங்கிப்‌ - பழுமரம்போற்‌ 
பல்லார்‌ பயன்றுய்ப்பத்‌ தான்வருந்தி வாழ்வதே 


நல்லாண்‌ மகற்குக்‌ கடன்‌. (202) 


76 


அடுக்கன்‌ மலைநாட தற்சேர்ந* தவரை 
யெடுக்கல மென்னார்‌ பெரியோ -ரடுத்தடுத்து 
வன்காய்‌ பலபல காய்ப்பினு மில்லையே 


தன்காய்‌ பொறுக்கலாக்‌ கொம்பு. (203) 


உலகறியத்‌ தீரக்‌ கலப்பினு நில்லா 

சிலபகலாஞ்‌ சிற்றினத்தார்‌ கேண்மை - நிலைதிரியா 

நிற்கும்‌ பெரியோர்‌ நெறியடைய நின்றனைத்தா 

லொற்கமி லாளர்‌ தொடர்பு. (204) 


இன்ன ரினைய ரெமர்பிற ரென்னுஞ்சொ 
லென்னு மிலரா மியல்பினாற்‌ -றுன்னித்‌ 
தொலைமக்க டுன்பந்தீர்ப்‌ பாரேயார்‌ மாட்டுந்‌ 


தலைமக்க ளாகற்பா லார்‌. (205) 


பொற்கலத்துப்‌ பெய்த புலியுகிர்‌ வான்புழுக்க 

லக்காரம்‌ பாலோ டமரார்கைத்‌ துண்டலி 

னுப்பிலிப்‌ புற்கை யுயிர்போற்‌ கிளைஞர்மாட்‌ 

டெக்காலத்‌ தானு மினிது. (206) 


நாள்வாய்ப்‌ பெறினுந்தந்‌ நள்ளாதா ரில்லத்து 
வேளாண்மை வெங்கருனை வேம்பாகுங்‌ - கேளா 
அபரானப்‌ போழ்தி னடகிடுவ ரேனுந்‌ 


தமராயார்‌ மாட்டே யினிது. (207) 


முட்டிகை போல முனியாது வைகலுங்‌ 
கொட்டியுண்‌ பாருங்‌ குறடுபோற்‌ கைவிடுவர்‌ 
சுட்டுக்கோல்‌ போல வெரியும்‌ புகுவரே 


நட்டா ரெனப்படு வார்‌. (208) 


நறுமலர்த்‌ தண்கோதாய்‌ நட்டார்க்கு நட்டார்‌ 

மறுமையுஞ்‌ செய்வதொன்‌ றுண்டோ - விறுமளவு 

மின்புறுவ வின்புற்‌ றெழீஇ யவரோடு 

துன்புறுவ துன்புறாக்‌ கால்‌. (209) 


விருப்பிலா ரில்லத்து வேறிருந்‌ துண்ணும்‌ 
வெருக்குக்கண்‌ வெங்கருனை வேம்பாம்‌ - விருப்புடைத்‌ 


79 


தன்போல்வா ரில்லுட்‌ டயங்குநீர்த்‌ தண்புற்கை 
யென்போ டியைந்த வமிழ்து. (210) 


அரும்பொருள்‌ விளக்கம்‌ 


201. வயாவும்‌ - கருப்பமடையுங்‌ காலத்து உண்டாம்‌ வருத்தத்தையும்‌; இதனை 
'மசக்கை' என்பர்‌ உலகர்‌, 'வயாவென்‌ கிளவி வேட்கைப்‌ பெருக்கம்‌' என்னுந்‌ 
தொல்காப்பியச்‌ சூத்திரத்தானும்‌ இப்‌ பொருள்‌ பெறப்படுத லுணர்க. வருத்தமும்‌ - 
கருப்பம்முதிர அதனைப்‌ பொறுத்துத்திரியுங்‌ காலத்‌ துண்டாம்‌ வருத்தத்தையும்‌. 
ஈன்றக்கால்‌ நோவும்‌ - மகப்பெருங்‌ காலத்துண்டாம்‌ வருதத்தையும்‌; இதனைப்‌ 
'பிரசவவேதனை' என்ப வடநூலார்‌. கவாஅன்‌ - துடைமேற்‌ கிடத்திய. மகன்‌ கண்டு - 
மகனை நோக்கி; சிறப்புடைமை நோக்கி 'மகன்‌' என ஆண்பாலைக்‌ கூறினாரேனும்‌ 
உபலக்ஷணத்தாற்‌ பெண்பாலையுங்‌ கொள்க. அசா தான்‌ உற்ற வருத்தம்‌ (பல்வகைத்‌) 
தளர்ச்சியானும்‌ (ஒருவன்‌) அடைந்த துன்பமெல்லாம்‌, உசா அ தன்‌ கேளிரை - நன்மை 
கேட்கும்‌ தன்‌ உறவினரை; 'உசா' என்பது உரிச்சொல்‌; 'உசாவே சூழ்ச்சி' என்றார்‌ 
ஆசிரியர்‌ தொல்காப்பியனார்‌. கெடும்‌ - இருந்தது தெரியாது நீங்கும்‌. 


202. அழல்‌ - வெயில்‌, வெம்மை. மண்டு போழ்தின்‌ - மிக்க காலத்து. நிழல்‌ 
மரம்போல்‌ - நிழலையுடைய மரம்‌ (ஓரமின்றி ஒரு படித்தாய்‌ ஒதுங்குவார்‌ யாவர்க்கும்‌ 
உதவுவது) போல. நேர்‌ ஒப்ப தாங்கி - (வருந்தி வந்த உறவினரை எல்லாம்‌) ஒரு 
படித்தாய்க்‌ காத்து. பழுமரம்போல்‌ - ஆலமரம்போல; இதற்குப்‌ 'பழுத்தமரம்‌' என்‌ றுரை 
பகர்வாரு முளர்‌. துய்ப்ப - அனுபவிக்க. 'வருந்தி' என்‌ புழி உம்மை தொக்க தென்க. 


203. அடுக்கல்மலை - (கற்களை ஒன்றின்மே லொன்று) அடுக்கினாற்‌ போன்ற 
மலை; 'ஒன்றொ டொன்று தொடச்சியான மலை' எனினுமாம்‌. எடுக்கலம்‌ - 
பாதுகாக்கமாட்டோம்‌. என்னார்‌ பெரியோர்‌ - எனப்‌ பெரியோர்‌ (ஒருபோதுங்‌) கூறார்‌. 
அடுத்து அடுத்து- நெருங்கி நெருங்கி. பெறுக்கலா - சுமக்கமாட்டாத. கொம்பு - 
மரக்கிளை.'கொம்பு இல்லையே' என்க. 'பெரியோர்‌' என்றமைக்‌ கேற்பத்‌ 'தஞ்‌ 


சேர்ந்தவரை' என்னாது 'தன்‌ சேர்ந்தவரை' என்றது ஒருமைப்‌ பன்மை மயக்கம்‌. 


204. உலகு அறிய- உலகத்தார்‌ அறியும்படி; தீர கலப்பினும்‌- (தொடக்கத்தில்‌) மிகக்‌ 
கலந்து நிற்பினும்‌. சிறு இனத்தார்‌ கேண்மை- அல்ப குணமுடையாரது நட்பு; 
நிலைதிரியா நிற்கும்‌- தாம்‌ மேற்கொண்ட துறவு நிலை யொழுக்கம்‌ மாறுபடாது அதன்‌ 
கண்‌ நிற்கின்ற. நெறி அடைய - ( வீடென்னும்‌) நற்கதியைப்‌ பெறுதற்கு. நின்ற 


60 


அனைத்து(*checked with Source) - தவமுயற்சியிற்‌ பிரியாது நிலைநின்ற அத்‌ 
தன்மைத்து. ஒற்கம்‌ இல்‌ ஆளர்‌ தொடர்பு- (குணத்‌) தளர்ச்சியிலாத பெரியோரது உறவு. 


205. இன்னர்‌- இவர்‌. இனையர்‌- இத்‌ தன்மையர்‌. எமர்‌- (இவர்‌) எமக்கு 
வேண்டியவர்‌. பிறர்‌- (இவர்‌) எமக்கு வேண்டாதவர்‌. என்னும்‌ சொல்‌ - என்று 
சொல்லுகின்ற சொல்‌. என்னும்‌- மிகச்‌ சிறிதும்‌. இயல்பினால்‌ - தன்மையினால்‌; 
'தன்மையோடு' என்றுரைத்தலு மொன்று. துன்னி- சேர்ந்து. தொலைமக்கள்‌- 
(துன்பத்தால்‌) அழிகிற மனிதரது. யார்‌ மாட்டும்‌ - யாவரிடத்தும்‌. தலை மக்கள்‌ 
ஆகற்பாலார்‌- மேன்மக்களாகுந்‌ தகுதியுடையோர்‌. ஏகாரம்‌ பிரிநிலை. 


206. பொன்‌ கலத்து- பொன்னாற்‌ செய்த பாத்திரத்தில்‌. புலி உகிர்‌ வால்‌ புழுக்கல்‌- 
புலிநகம்போல வெண்மையான சோற்றை. அக்காரம்‌- சர்க்கரை; இது 'இசஷூஸாரம்‌' 
என்னும்‌ வடமொழிச்‌ சிதைவென்றும்‌ அஃது இலக்கணையாற்‌ சர்க்கரைக்‌ காயிற்‌ 
றென்றுங்‌ கூறுவர்‌ ஒரு சிலர்‌. அமரார்‌- உறவினராகப்‌ பொருந்தாதவருடைய. கைத்து - 
கையால்‌ வந்ததை. உண்டலின்‌ - உண்ணுதலைக்‌ காட்டிலும்‌. உப்பு இலி புற்கை - 
உப்பில்லாததான புல்லரிசிக்‌ கூழை. ௭ கலத்தானும்‌ - எந்தப்‌ பாத்திரத்திலாயினும்‌. 
இனிது- (உண்பது) இனிமையுடையது. 


207. நாள்வாய்‌- காலத்தில்‌. நள்ளாதார்‌ - உறவினரல்லா தவரது. வேளாண்மை - 
உபகாரமாகக்‌ கொடுக்கப்பட்ட. வெம்‌ கருனை- சூடுமாறாத பொரிக்கறிச்‌ சோறும்‌; 
சிறப்பும்மை தொக்கது. 'விரும்பப்படுகிற கறியமுதும்‌' எனினுமாம்‌. 
அபாரனப்போழ்தின்‌- பிற்பகற்‌ போதின்கண்‌; 'அபராந்ஹம்‌' என்னும்‌ வடமொழித்‌ 
தொடர்‌ 'பூர்வாந்ஹம்‌' என்பதன்‌ மறுதலை. அடகு - இலைக்கறி. தமராயர்‌ - 
உறவினரானவர்‌. 


208. முட்டிகை - சம்மட்டி. முனியாது - வெறுப்பின்றி; அஃதாவது ஓயாது; இனி, 
'அன்பு காட்டி' என்பது மொன்று. வைகலும்‌ - நாடோறும்‌. கொட்டி - (பிற பொருளை ) 
அடித்தடித்து; 'இன்னது வேண்டுமென வருத்தி' என்பதுமாம்‌. உண்பாரும்‌- உண்டு 
உயிர்வாழ்வாரும்‌. குறடு போல்‌- குறட்டைப்‌ போல; நெருப்பின்‌ வெம்மை 
நணுகுங்கால்‌ நெருப்பிற்‌ பொருளை விட்டிட்டுத்‌ தான்‌ நீங்கி ஒழியும்‌; கைவிடுவர்‌ - 
(ஒருவர்க்குத்‌ துன்பம வந்த காலத்து அவரைக்‌) கைவிட்டு நீங்குவர்‌. நட்டார்‌ - 
அன்புடை உறவினர்‌. சுட்டுக்கோல்போல- உலையாணிக்‌ கோலைப்போல. எரியும்‌- 
(அப்‌ பொருளுடன்‌) நெருப்பையு மடைவர்‌. 


209. நறுமலர்‌ - நல்லமணம்‌ அமைந்த மலர்களாலாகிய. தண்‌ கோதாய்‌ - குளிர்ச்சி 
பொருந்திய மாலையை யுடையவளே! நட்டார்க்கு- உறவினர்க்கு. நட்டார்‌ - உறவினர்‌. 


61 


மறுமையிலும்‌ செய்வது ஒன்று உண்டோ? ( இல்லையென்றபடி). இறுமளவும்‌- இறந்‌ 
தொழியும்‌ வரையும்‌; உம்மை இழிவு சிறப்பு. அவரொடு இன்பு உறுவ இன்பு உற்று - 
அவர்‌ இன்புறுவனவற்றிற்குத்‌ தாமும்‌ அவரொடு இன்புற்று. எழீஇ- அவரிற்‌ பிரியாது 
சென்று. அவரொடு துன்பு உறுவ துன்பு உறாக்கால்‌ - அவர்‌ துன்புறுவனவற்றிற்குத்‌ 

தாமும்‌ அவரொடு துன்புறாரெனின்‌. இஃது மகடூஉ முன்னிலை. 


210. வேறு இருந்து- தனியே இருந்து. வெருகு கண்‌ வெம்‌ கருனை- பூனையின்‌ கண்‌ 
போன்ற நிறம்‌ வாய்ந்த சூடான பொரிக்‌ கறியும்‌; உயர்வு சிறப்பும்மை தொக்கது. தன்‌ 
போல்வார்‌- தன்னை ஒத்த உறவினர்‌. தயங்கு நீர்‌ தண்‌ புற்கை - நீர்‌ மிகுந்த குளிர்ந்த 
புல்லரிசிக்கூழும்‌; இழிவு சிறப்பும்மை தொக்கது. என்போடு இயைந்த அமிழ்து- 
உடம்போடு ஒன்றுபட்டு நின்ற அமிர்தமாம்‌. 'என்பு' என்பது சினையாகுபெயர்‌ 
'அமிழ்து' என்பது 'மரணத்தை யொழிப்பது' என்னும்‌ பொருளைத்‌ தரும்‌ 'அமிர்தம்‌' 
என்னும்‌ வடசொல்லின்‌ சிதைவு. 


22 - ஆம்‌ அதி. - நட்பாராய்தல்‌ 


கருத்துணர்ந்து கற்றறிந்தார்‌ கேண்மையெஞ்‌ ஞான்றுங்‌ 

குருத்திற்‌ கரும்புதின்‌ றற்றே - குருத்திற்‌ 

கெதிர்செலத்தின்‌ றன்ன தகைத்தரோ வென்று 

மதுரமி லாளர்‌ தொடர்பு. (211) 


இற்பிறப்‌ பெண்ணி யிடைதிரியா ரென்பதோர்‌ 

நற்புடை கொண்டமை யல்லது - பொற்கேழ்‌ 

புனலொழுகப்‌ புள்ளிரியும்‌ பூங்குன்ற நாட 

மனமறியப்‌ பட்டதொன்‌ றன்று. (212) 


யானை யனைவர்‌ நண்பொரீஇ நாயனையார்‌ 
கேண்மை கெழீஇக்‌ கொளல்வேண்டும்‌ - யானை 


அறிந்தறிந்தும்‌ பாகனையே கொல்லு மெறிந்தவேன்‌ 
மெய்யதா வால்குழைக்கு நாய்‌. (213) 


பலநாளும்‌ பக்கத்தா ராயினு நெஞ்சிற்‌ 
சிலநாளு மொட்டாரோ டொட்டார்‌ - பலநாளு 
நீத்தா ரெனக்கை விடலுண்டோ தந்நெஞ்சத்‌ 


தியாத்தாரோ டியாத்த தொடர்பு. (214) 


62 


கோட்டுப்பூப்‌ போல மலர்ந்துபிற்‌ கூம்பாது 
வேட்டதே வேட்டதா நட்பாட்சி - தோட்ட 
கயப்பூப்போன்‌ முன்மலர்ந்து பிற்கூம்பு வாரை 


நயப்பாரு நட்பாரு மில்‌. (215) 


கடையாயார்‌ நட்பிற்‌ கமுகனைய ரேனை 
இடையாயார்‌ தெங்கி னனையர்‌ - தலையாயா 
ரெண்ணரும்‌ பெண்ணைபோன்‌ றிட்டஞான்‌ றிட்டதே 


தொன்மை யுடையார்‌ தொடர்பு. (216) 


கழுநீருட்‌ காரட கேனு மொருவன்‌ 
விழுமிதாக்‌ கொள்ளி னமிழ்தாம்‌ - விழுமிய 
குய்த்துவையார்‌ வெண்சோறே யாயினு மேவாதார்‌ 


கைத்துண்டல்‌ காஞ்சிரங்‌ காய்‌. (217) 


நாய்க்காற்‌ சிறுவிரல்போ னன்கணிய ராயினு 
மீக்காற்‌ றுணையு முதவாதார்‌ நட்பென்னாஞ்‌ 
சேய்த்தானுஞ்‌ சென்று கொளல்வேண்டுஞ்‌ செய்விளைக்கும்‌ 


வாய்க்கா லனையார்‌ தொடர்பு. (218) 


தெளிவிலார்‌ நட்பிற்‌ பகைநன்று சாதல்‌ 
விளியா அருநோயி னன்றா - லளிய 
இகழ்தலிற்‌ கோற லினிதேமற்‌ றில்ல 


புகழ்தலின்‌ வைதலே நன்று. (219) 


மரீஇப்‌ பலரோடு பன்னாண்‌ முயங்கிப்‌ 
பொரீஇப்‌ பொருட்டக்கார்க்‌ கோடலே வேண்டும்‌ 
பரீஇ யுயிர்செகுக்கும்‌ பாம்பொடு மின்னா 


மரீஇஇப்‌ பின்னைப்‌ பிரிவு. (220) 


அரும்பொருள்‌ விளக்கம்‌ 


211. கருத்து உணர்ந்து-கருத்தினாற்‌ கற்கப்படும்‌ நூல்கள்‌ இன்னவென்று அறிந்து; 
இனி '(நூல்களின்‌) உட்பொருளை அறியா நின்று' என்பாரு முளர்‌, அவர்‌ ' உணர்ந்து' 
என்பது' உணர நின்று' என்னும்‌ எச்சத்திரிபு என்பர்‌. கற்று அறிந்தார்‌-படித்துத்‌ 
தேர்ந்தவரது. கேண்மை-நட்பு. எஞ்ஞான்றும்‌-எப்பொழுதும்‌. குருத்தின்‌ கரும்பு நின்று 
அற்று- நுனிக்குருத்திலிருந்து (அடி வரையில்‌) கரும்பைக்‌ கடித்துத்‌ தின்றாற்‌ போலும்‌; 


63 


அஃதாவது வரவர இனிமை மிகும்‌. மதுரம்‌ இல்‌ஆளர்‌ தொடர்பு-கல்வியறி வாகிய 
இனிய தன்மை யில்லாதவர்களது நட்பு. குருத்திற்கு எதிர்செல தின்று அன்னதகைத்து- 
(அக்கரும்பையே) குருத்திற்கு எதிரே செல்லும்படி (அடியிலிருந்து நுனிவரையில்‌) 
தின்றாற்‌ போன்றதன்மையுடைத்து; அஃதாவது வரவர இனிமை குறையும்‌. 


212. இல்‌ பிறப்பு எண்ணி-(தமது) உயர்குடிப்‌ பிறப்பை நினைத்து. இடைதிரியார்‌- 
நடுவில்‌ (தமது நற்குணத்தினின்றும்‌) மாறுபடார்‌. என்பது ஒர்‌ நல்புடை-என்று 
சொல்லப்படுவதொரு நல்ல தன்மையை. கொண்டமை அல்லது-(தாம்‌ நட்புக்‌ 
கொள்ளுதற்கு ஒரு முக்கிய காரணமாகக்‌) கொண்ட தன்றி. மனம்‌ அறியப்பட்டது 
ஒன்று அன்று-(பிறரொருவர்‌) மனநிலை ஒருவரால்‌ அறியப்பட்ட தென்பது ஒரு தன்மை 
யன்று. ஒருவர்‌ மன நிலை யுள்ளபடி கண்டு நட்புக்கோடல்‌ இசையாது; ஆகலின்‌, 


உயர்குடிப்‌ பிறந்தாரொடு நட்புக்‌ கொள்ள வேண்டும்‌' என்பது கருத்து. 


213. நண்பு ஒரீஇ-நட்பை நீக்கி. கேண்மை-நட்பு. கெழீ இக்‌ கொளல்‌-தழுவிக்‌ 
கொள்ளல்‌. அறிந்து அறிந்தும்‌-பல காலம்‌ பயின்றிருந்தும்‌; இவ்‌ வடுக்கு மிகுதி 
பற்றியது. எறிந்த வேல்‌ மேய்ப்பதுஆ- (தன்னொடு பழகினவர்‌) எறிந்த படையானது 
தன்‌ உடம்பில்‌ தைத்ததாயிருக்கையில்‌, வால்‌ குழைக்கு நாய்‌- வாலைக்‌ குழையவைத்து 
ஆட்டிக்‌ கொண்டு தன்‌ எளிமையையும்‌ அன்புடை மையும்‌ காட்டி நிற்கும்‌. 'ஒரீ£இ, 


கெழீஇ' என்பன்‌ சொல்லிசையளபெடை. 


214. பக்கத்தார்‌ ஆயினும்‌ - பிரியாது பக்கத்திலிருப்பவரா யினும்‌, நெஞ்சில்‌ 
ஒட்டாரோடு - மனத்திற்குப்‌ பொருந்தாரோடு. ஒட்டார்‌ - சேரார்‌. நீத்தார்‌ - பிரிந்தார்‌. 
கைவிடல்‌ உண்டோ-பிரிதலுண்டோ? இல்லையென்றபடி. யாத்தாரோடு - (அன்பாற்‌) 
கட்டினவர்களொடு. யாத்த - உறுதியாக்க்‌ கொண்ட. தொடர்பு - நட்பு. 


215. கோட்டுப்பூ-மரக்கொம்பிற்‌ பூக்கும்‌ பூ; இது கோட்டுப்பூ, கொடிப்பூ, நீர்ப்பூ, 
நிலப்பூ என்னும்‌ நால்வகைப்‌ பூக்களி னொன்று. பின்‌ கூம்பாது - பின்னர்க்‌ குவியாது. 
வேட்டதே வேட்டது-(முதலில்‌ ஒருவரை யொருவர்‌) விரும்பியதே (முடிவு வரையும்‌ 
மாறாது) விரும்பியது. 'நட்பாட்ச்சி ஆம்‌' என்‌ மாறுக. தோட்ட-தோண்டிய; இதனைப்‌ 
பூவிற்‌ கடையாக்கித்‌ 'தோடு களையுடைய' எனப்‌ பொருளுரைத்தலு மொன்று. கயப்பூ 
போல்‌ - குளத்திற்‌ பூத்த பூவைப்போல. பின்‌ கூம்பு வார்‌ - நாள்‌ செல்லச்‌ செல்ல (அன்பு) 
சுருங்குவாரை. நயப்பாரும்‌-விரும்புவாரும்‌. நட்பாரும்‌ - நட்புகொள்வாரும்‌. இல்‌ - 
இல்லை. 


216. கடையாயார்‌ - கடைப்பட்டார்‌. கமுகு அனையர்‌ - பாக்கு மரத்தை யொப்பர்‌; 
இஃது இடைவிடாது போற்றி வளர்ப்பி னன்றிப்‌ பயன்‌ தாராது. ஏனை இடையாயர்‌ - 


மற்றை இடைப்பட்டார்‌. தெங்கின்‌ அனையார்‌ - தென்னை மரத்தை யொப்பர்‌; ஈண்டு 


64 


'இன்‌' என்பது சாரியை, இஃது இடைவிட்டுப்‌ போற்றி வளர்ப்பினும்‌ பயன்‌ தருவது. 
தலையாயார்‌ - தலைப்பட்டார்‌. எண்‌ அரும்‌ - (பயனை) அளவிடற்கரிய. பெண்ணை 
போன்று - பனைமரத்தை யொத்து; இது விதை நட்டு அன்னொரு நாளே நீர்‌ 
வார்ப்பினும்‌ பெரும்‌ பயன்‌ தருவது. இட்டஞான்று- நட்புச்‌ செய்த நாளில்‌. இட்டதே - 
செய்த உதவியேயாம்‌; ஏகாரம்‌ தேற்றம்‌. கமுகு, தென்னை, பனை இவை முறையே 
வேண்டியவற்றை இடைவிடாது தருபவரொடு நட்புச்‌ செய்யும்‌ அதமர்க்கும்‌, 
இடைவிட்டுத்‌ தருபவரொடு நட்புச்‌ செய்யும்‌ மத்திமர்க்கும்‌, ஒரு கால்‌ சிறிதுதவி 


செய்யின்‌ பெருநட்புக்‌ கொள்ளும்‌ உத்தமர்க்கும்‌ உவமை. 


217. கழுநீருள்‌-கழுநீரிற்‌ சமைத்த; இது 'கழுவுநீர்‌' என்பதன்‌ விகாரம்‌. கார்‌ 
அடகேனும்‌-பசுமையாகிய கீரையாயினும்‌. விழுமிது ஆ கொள்ளின்‌-(ஒருவன்‌ நட்பு) 


சிறப்புடையதாகக்‌ கருதின்‌; 'விழுமஞ்‌ சீர்மையும்‌ சிறப்பு மிடும்பையும்‌' (தொல்‌, 
உரியியல்‌-55) என்பது காண்க. விழுமிய-சிறந்த. குய்‌-தாளித்த கறிகளோடும்‌ துவை- 


துவையல்களோடும்‌. ஆர்‌-நிறைந்த, மேவாதார்‌-(அன்போடு) பொருந்தாதவர்‌. கைத்து- 
கையிலுள்ளதை. காஞ்சிரங்காய்‌-எட்டிக்காய்‌ போல இன்னாதாம்‌. 


218. நாய்‌ கால்‌- நாயின்‌ கால்களிலுள்ள. நன்கு அணியர்‌-மிக நெருங்கினவர்‌. ஈ கால்‌ 
துணையும்‌-ஈயினது காலினளவும்‌, என்னாம்‌-என்ன பயனைச்செய்யும்‌? சேய்த்து 
ஆனும்‌- நெடுந்‌ தூரத்திலிருப்பினும்‌. செய்வினைக்கும்‌-கழனியைப்‌ பயிர்‌ விளையும்‌ 


படிச்‌ செய்கின்ற, வாய்க்கால்‌ அனையர்‌ தொடர்பு-வாய்க்காலை ஒத்தவரது நட்பு. 


219.தெளிவிலார்‌-தெளிந்த அறிவில்லாதவர்கள்‌. நட்பின்‌-நட்பையுங்‌ காட்டில்‌. 


விளியா- எவ்‌ வுபாயத்தானும்‌ தீராமல்‌, அளிய இகழ்தலின்‌-(ஒருவன்‌ நெஞ்சம்‌) மிகப்‌ 
புண்படும்படி பழித்‌ தலையுங்‌ காட்டில்‌. கோறல்‌ -சொல்லுதல்‌. இல்ல புகழ்தலின்‌- 
(இல்லாத குணங்களைச்‌ சொல்லிப்‌) புகழ்தலையுங்‌ காட்டில்‌. 


220. மரீஇ-பழகி. முயங்கி-கூடி. பொரீஇ- (குணம்‌) ஒத்து. பொருள்‌ தக்கார்‌-நன்கு 
மதிக்கும்‌ பொருளால்‌ தக்கவர்களை, கோடலே-நட்புக்கொள்ளுதலே. பரீஇ-விரைந்து; 
'விரும்பி' எனினுமாம்‌. செகுக்கும்‌-அழிக்கின்ற. இன்னா-துன்பத்தைத்‌ தருவதாம்‌; 
இன்னாது 'என்பது ஈறு தொக்கது. மரீஇ-நட்புக்‌ கொண்டு. பின்னை-(தீக்குணத்தை 
அறிந்த) பின்பு. 


23 - ஆம்‌ அதிகாரம்‌ - நட்பிற்பிழைபொறுத்தல்‌ 


நல்லா ரெனத்தா நனிவிரும்பிக்‌ கொண்டாரை 
அல்லா ரெனினு மடக்கிக்‌ கொளல்வேண்டு 
நெல்லுக்‌ குமியுண்டு நீர்க்கு நுரையுண்டு 
புல்லிதழ்‌ பூவிற்கு முண்டு. 


செறுத்தோ றுடைப்பினுஞ்‌ செம்புனலோ டூடார்‌ 


மறுத்துஞ்‌ சிறைசெய்வர்‌ நீர்நசைஇ வாழ்நர்‌ 
வெறுப்ப வெறுப்பச்‌ செயினும்‌ பொறுப்பரே 


தாம்வேண்டிக்‌ கொண்டார்‌ தொடர்பு. 


இறப்பவே தீய செயினுந்தன்‌ னட்டார்‌ 


பொறுத்த றகுவதொன்‌ றன்றோ - நிறக்கோங்‌ 
குருவ வண்டார்க்கு முயர்வரை நாட 


வொருவர்‌ பொறையிருவர்‌ நட்பு. 


மடிதிரை தந்திட்ட வான்கதிர்‌ முத்தங்‌ 
கடுவிசை நாவாய்‌ கரையலைக்குஞ்‌ சேர்ப்ப 
விடுதற்‌ கரியா ரியல்பிலரே னெஞ்சஞ்‌ 


சுடுதற்கு மூட்டிய தீ. 


இன்னா செயினும்‌ விடற்பால ரல்லாரைப்‌ 

பொன்னாகப்‌ போற்றிக்‌ கொளல்வேண்டும்‌ - பொன்னொடு 
நல்லிற்‌ சிதைத்ததீ நாடொறு நாடித்த 

மில்லத்தி லாக்குத லால்‌. 


இன்னா செயினும்‌ விடுதற்‌ கரியாரைத்‌ 
துன்னாத்‌ துறத்த றகுவதோ - துன்னருஞ்சீர்‌ 
விண்குத்து நீள்வரை வெற்ப களைபவோ 


கண்குத்திற்‌ றென்றுதங்‌ கை. 


இலங்குநீர்த்‌ தண்சேர்ப்ப வின்னா செயினுங்‌ 
கலந்து பழிகாணார்‌ சான்றோர்‌ - கலந்தபின்‌ 
றீமை யெடுத்துரைக்குந்‌ திண்ணறி வில்லாதார்‌ 
தாமு மவரிற்‌ கடை. 


ஏதிலார்‌ செய்த திறப்பவே தீதெனினு 


(221) 


(222) 


(223) 


(224) 


(225) 


(226) 


(227) 


65 


66 


நோதக்க தென்னுண்டா நோக்குங்காற்‌ - காதல்‌ 
கழுமியார்‌ செய்த கறங்கருவி நாட 


விழுமிதா நெஞ்சத்து ணின்று. (228) 


தமரென்று தாங்கொள்ளப்‌ பட்டவர்‌ தம்மைத்‌ 

தமரன்மை தாமறிந்தா ராயி னவரைத்‌ 

தமரினு நன்கு மதித்துத்‌ தமரன்மை 

தம்மு ளடக்கிக்‌ கொளல்‌. (229) 


குற்றமு மேனைக்‌ குணமு மொருவனை 
நட்டபி னாடித்‌ திரிவேனே - னட்டான்‌ 
மறைகாவா விட்டவன்‌ செல்வுழிச்‌ செல்க 


அறைகடல்சூழ்‌ வைய நக. (230) 


அரும்பொருள்‌ விளக்கம்‌ 


நூல்‌ பக்கம்‌ செய்யுள்‌ 221 முதல்‌ 228 வரை விளக்கவுரையுடன்‌ கிடைக்கவில்லை 


229. தமர்‌ - தமது நண்பினர்‌. தமர்‌ அன்மை - நன்பினரல்லாமையை; தமரினும்‌ நன்கு 
மதித்து - நண்பரினும்‌ மிகக்‌ கெளரவித்து. தம்‌ உள்‌ அடக்கிக்கொளல்‌ - தமது மனத்துள்‌ 


அடக்கிக்‌ கொள்க; 'கொளல்‌' என்பது அல்லீற்று உடன்பாட்டு வியங்கோள்‌. 


230. ஏனை- (அதற்கு) மாறான. நாடி திரிவேனேல்‌- ஆராய்ந்து திரிவேனானால்‌. 
நட்டான்‌ -- நண்பனது. மறை - இரகசியத்தை; (பிறர்‌ அறியாது) மறைக்கப்படுவது 
அல்லது மறுக்கத்‌ தக்கது என்பது சொல்லின்படி பொருள்‌. காவா விட்டவன்‌- மறைத்து 
வையாது வெளியிட்ட மாபாவி. செல்வுழி- செல்லும்‌ நரகத்திற்கு. அறை - ஒலிக்கின்ற. 
வையம்‌ - உலகத்தார்‌; இஃ தாகு பெயர்‌. நக- (என்‌ செய்கையைப்பற்றி) அவமதித்துச்‌ 
சிரிக்கும்படி. 


24 - ஆம்‌ அதிகாரம்‌ - கூடாநட்பு 


செறிப்பில்‌ பழங்கூரை சேறணை யாக 
விறைத்துநீ ரேற்றுங்‌ கிடப்பர்‌ - கறைக்குன்றம்‌ 
பொங்கருவி தாழும்‌ புனல்வரை நன்னாட 


தங்கரும முற்றுந்‌ துணை. 


சீரியார்‌ கேண்மை சிறந்த சிறப்பிற்றாய்‌ 
மாரிபோன்‌ மாண்ட பயத்ததா - மாரி 
வறந்தக்காற்‌ போலுமே வாலருவி நாட 
சிறந்தக்காற்‌ சீரிலார்‌ நட்பு. 


நுண்ணுணர்வி னாரொடு கூடி நுகர்வுடைமை 
விண்ணுலகே யொக்கும்‌ விழைவிற்றா - னுண்ணூ 
லுணர்வில ராகிய வூதிய மில்லார்ப்‌ 


புணர்த னிரயத்து ளொன்று. 


பெருகுவது போலத்‌ தோன்றிவைத்‌ தீப்போ 
லொருபொழுதுஞ்‌ செல்லாதே நந்து - மருகெல்லாஞ்‌ 
சந்தனநீள்‌ சோலைச்‌ சாரன்‌ மலைநாட 


பந்தமி லாளர்‌ தொடர்பு. 


செய்யாத செய்துநா மென்றலுஞ்‌ செய்வதனைச்‌ 
செய்யாது தாழ்த்துக்கொண் டோட்டலு - மெய்யாக 
இன்புறூஉம்‌ பெற்றி யிகழ்ந்தார்க்கு மந்நிலையே 
துன்புறூஉம்‌ பெற்றி தரும்‌. 


ஒருநீர்ப்‌ பிறந்தொருங்கு நீண்டக்‌ கடைத்தும்‌ 
விரிநீர்க்‌ குவளையை யாம்ப லொக்கல்லா 
பெருநீரார்‌ கேண்மை கொளினுநீ ரல்லார்‌ 


கருமங்கள்‌ வேறு படும்‌. 


முற்றற்‌ சிறுமந்தி முற்பட்ட தந்தையை 
நெற்றுக்கண்‌ டன்ன விரலான்‌ ஜெயிர்த்திட்டு 
குற்றிப்‌ பறிக்கு மலைநாட வின்னாதே 
ஒற்றுமை கொள்ளாதார்‌ நட்பு. 


முட்டுற்ற போழ்தின்‌ முடுகியென்‌ னாருயிரை 


(231) 


(232) 


(233) 


(234) 


(235) 


(236) 


(237) 


67 


66 


நட்டா னொருவன்கை நீட்டேனே - னட்டான்‌ 
கடிமனை கட்டழித்தான்‌ செல்வுழிச்‌ செல்க 
நெடுமொழி வைய நக. (238) 


ஆன்படு நெய்பெய்‌ கலனு ளதுகளைந்து 
வேம்படு நெய்பெய்‌ தனைத்தரோ - தேம்படு 
நல்வரை நாட நயமுணர்வார்‌ நண்பொரீஇப்‌ 


புல்லறிவி னாரொடு நட்பு. (239) 


உருவிற்‌ கமைந்தான்‌௧ ணூராண்மை யின்மை 

பருகற்‌ கமைந்தபா னீரளா யற்றே 

தெரிவுடையார்‌ தீயினத்தா ராகுத னாகம்‌ 

விரிபெடையோ டாடிவிட்‌ டற்று. (240) 


அரும்பொருள்‌ விளக்கம்‌ 


231. செறிப்பு இல்‌ - கட்டுக்கோப்பு இல்லாத; செறிப்பாவது அமைதி. கூரை - இஃது 
ஓலை, வைக்கோன்‌ முதலியவற்றான்‌ வேய்ந்த சிறுவீடு. சேறு அணையாக - 
சேற்றினால்‌ அணை அமையச்‌ செய்து. நீர்‌ இறைத்தும்‌ - (உள்ளே புகுந்த) நீரை 
(வெளியே) இறைத்தும்‌; நீர்‌ ஏற்றும்‌ - (மேல்‌ விழும்‌) நீரைப்‌ ( பாத்திரங்களின்‌) ஏற்றும்‌. 
கறை குன்றம்‌ - கரிய மலைகளினின்று; 'அம்‌' என்பது சாரியை. புனல்‌ வரை - நீ 
ரெல்லையுடைய; 'வரை' என்பது 'மலை'யாயின்‌, 'குன்றம்‌' அதன்‌ சிகர மென்க. தம்‌ 
கருமம்‌ முற்றும்‌ துணை- தங்கள்‌ காரியம்‌ முடியும்‌ வரை. 


232. சீரியார்‌ - சிறப்புடையார்‌. சிறந்த சிறப்பிற்று ஆய்‌- மிக்க சிறப்புடையதாய்‌. மாரி 
போல்‌ - பெய்யும்‌ மழைபோல. மாண்ட - மாட்சிமைப்பட்ட; 'மாண்‌' என்பது பகுதி. 
பயத்தது- பயனுடையது. சிறந்தக்கால்‌ - மிகுந்தால்‌. மாரி வறந்தக்கால்‌ போலும்‌ - மழை 
(பெய்யாது) வறந்துபோனால்‌ (அந்நிலைமை) போலப்‌ பயனற்றதாம்‌. ஏகாரம்‌ தேற்றம்‌. 


233. நுண்‌ உணர்வினாரொடு - நுட்பமான அறிவுடையாரொடு; நுகர்வு உடைமை - 
( அவர்கள்‌ கூட்டரவால்‌ ஆகும்‌ இன்பத்தை) அனுபவித்தல்‌. விண்‌ உலகே ஒக்கும்‌ 
விழைவிற்று- சுவர்க்க வின்பத்தையே ஒத்திருக்கும்‌ விரும்பத்ததக்க மேன்மை 
யுடையது; இனி, 'விண்‌ உலகே ஓக்கும்‌,' 'விழைவிற்று' எனத்‌ தனித்தனி முடித்துப்‌ 
பொருள்‌ கூறுவாரு முண்டு. ஊதியம்‌ - பயன்‌. புணர்தல்‌- சேர்தல்‌. நிரயத்துள்‌ ஒன்று - 
நரகத்துன்பங்களுள்‌ ஒன்றாகும்‌. 'விண்ணுலகு, நிரயம்‌' என்பன ஆகுபெயர்கள்‌. 


69 


234. வை தீ போல்‌ - வைக்கோலிற்‌ பற்றிய நெருப்புப்‌ போல. செல்லாதே - 


நிலைத்திராது. நந்தும்‌ - அழியும்‌. 'மலை' என்றது ஈண்டு பொதியமலையை. பந்தம்‌ - 
( அன்பின்‌) கட்டு. தொடர்பு - நட்பு. 


235. செய்யாத - செய்ய முடியாத காரியங்களை; இது பெயர்‌. செய்தும்‌ நாம்‌ - யாம்‌ 
செய்வோம்‌. செய்வதனை - செய்ய முடிந்தவற்றை; 'செய்வது' என்பது சாதியொருமை. 
தாழ்த்துக்‌ கொண்டு ஓட்டலும்‌ - தாமதித்துக்‌ கொண்டு காலங்கழித்தலும்‌. இன்பு 
உறூஉம்‌ பெற்றி இகழ்ந்தார்க்கும்‌ - (ஐம்புலன்களான்‌ நுகரும்‌) இன்பங்களை அடையுந்‌ 
தன்மையை இகழ்ந்த துறவிகளுக்கும்‌. துன்பு உறூஉம்‌ பெற்றிதரும்‌- துன்பங்களை 
அடையுந்‌ தன்மையைக்‌ கொடுக்கும்‌. 


236. ஒரு நீர்‌ - ஒரு குளத்து நீரில்‌. பிறந்து ஒருங்கு - ஒரு சேரப்‌ பிறந்து. நீண்டக்‌ 
கடைத்தும்‌ - வளரினும்‌. விரி நீர்‌ குவ ளையை- மலருந்‌ தன்மையுடைய நீலத்தை. 
ஆம்பல்‌ - அல்லி. ஒக்‌ கல்லா - ஒவ்வா. பெருநீரார்‌ - பெருந்தன்மை யுடையார்‌. நீர்‌ 
அல்லார்‌ - பெருந்தன்மை இல்லாதார்‌. இஃ தெடுத்துக்‌ காட்டுவமை. 


237. முற்று அல்‌ - முதிர்ச்சி யில்லாத; 'முற்று' என்பது முதனிலைத்‌ தொழிற்பெயர்‌. 
சிறு மந்தி - சிறிய பெண்‌ குரங்கு. முன்பட்ட - தன்‌ எதிரின்‌ வந்த. நெற்று கண்டன்ன - 
(பயற்றங்காயின்‌) நெற்றைக்‌ கண்டாலொத்த. குற்றி ஜெமிர்த்திட்டு- நெரித்துக்‌ குத்தி. 
பறிக்கும்‌ - (அதன்‌ கையிலுள்ள கனி முதலியவற்றை) அபகரித்தற்கிடமாகிய, 
இன்னாது- துன்பந்‌ தருவது. ஒற்றுமை கொள்ளாதார்‌ - தமது மனத்தொடு ஒன்று 


படாதவர்‌. 


238. முட்டு உற்ற போழ்தின்‌ - (தன்னுடன்‌ நட்புச்‌ செய்தவனுக்குத்‌ ) துன்பம்‌ 
நேர்ந்தபோது. முடுகி- விரைந்து. நட்டான்‌ ஒருவன்‌ கை நீட்டானேல்‌- (அத்‌ துன்பத்தின்‌ 
அவனை நீக்குதற்கு) அந்‌ நட்புச்‌ செய்த ஒருவன்‌ வசத்தின்‌ ஒப்பிக்கவில்லை யெனின்‌. 
கடிமனை- காவலிலுள்ள மனைவியை. கட்டழித்தான்‌ - உறுதியான கற்பை அழித்த 
பாவி. செல்வுழி- செலலும்‌ நரகத்திற்கு. நெடு மொழி வையம்‌- பெருமையாகிய 
மொழியைக்‌ கூறுகின்ற அறிஞர்கள்‌; 'புகழ்ச்‌ சொல்லும்‌ பழிச்‌ சொல்லும்‌ அழியாமல்‌ 
வழங்கும்‌ இவ்வுலகத்தார்‌' எனவும்‌ , 'மிக்க பிரசித்தி பெற்ற உலகம்‌' எனவும்‌ 
பொருளுரைப்பதுமாம்‌. நக- (கண்டு) அவமதித்துச்‌ சிரிக்கும்படி. 


239. ஆன்‌ படு நெய்‌- பசுவின்‌ நெய்‌. கலனுள்‌- பாத்திரத்தில்‌. களைந்து- நீக்கி. வேம்பு 
அடு நெய்‌ பெய்து அனைத்து- வேப்ப நெய்யைப்‌ பெய்து வைத்தாற்போலும்‌. 'அரோ' 
என்பது அசை. தேம்படு- தேன்‌ கூடுகள்‌ நிறைந்த; 'தேன்‌' என்பது ஆகு பெயர்‌. நயம்‌ 
உணர்வார்‌ - நட்பின்‌ நன்மையை அறிவாரது. ஒரீஇ நீக்கி. புல்‌ அறிவினாரொடு- அற்ப 
புத்தி யுடையவரோடு. 


90 


240. உருவிற்கு அமைந்தான்‌ கண்‌- பெருமைக்குரிய சில நற்குணங்களுடையா- 
னிடத்தே; இனி, 'வடிவழகிற்கு ஓர்‌ இடமாகப்‌ பொருந்தினவ னிடத்தே' எனப்‌ 
பொருளுரைப்பாரு முளர்‌. ஊர்‌ ஆண்மை இன்மை- ஊரார்க்கு உபகாரஞ்‌ செய்யுங்‌ 
குணமில்லாமை. பருகற்கு- குடிப்பதற்கு. நீர்‌ அளாயற்று- நீர்‌ கலந்தாற்போலும்‌. தெரிவு 
உடையார்‌- அறிவுடையார்‌. தீ இனத்தார்‌ ஆகல்‌- கொடிய நண்பரை யுடையராதல்‌. 
நாகம்‌- (உயர்ந்த) நாகப்‌ பாம்பு. விரிபெடையோடு- பெட்டைவிரியன்‌ பாம்பினுடன்‌. 
ஆடி விட்டற்று- புணர்ந்தாற்‌ போலும்‌. ; கெடுவரென்பது கருத்து. நாகம்‌ 
விரியன்பெடையுடன்‌ புணரிற்‌ சாகுமென்பர்‌. 


3. இன்பவியல்‌ 
25 - ஆம்‌ அதிகாரம்‌ - அறிவுடைமை 


பகைவர்‌ பணிவிட நோக்கித்‌ தகவுடையார்‌ 
தாமேயு நாணித்‌ தலைச்செல்லார்‌ காணா 
யிளம்பிறை யாயக்காற்‌ றிங்களைச்‌ சேரா 


தணங்கருந் துப்பி னரா. (241) 


நளிகடற்‌ றண்சேர்ப்ப நல்கூர்ந்த மக்கட்‌ 

கணிகல மாவ தடக்கம்‌ - பணிவில்சீர்‌ 

மாத்திரை யின்றி நடக்குமேல்‌ வாழுமூர்‌ 

கோத்திரங்‌ கூறப்‌ படும்‌. (242) 


எந்நிலத்து வித்திடினுங்‌ காஞ்சிரங்காழ்‌ தெங்காகா 
தென்னாட்‌ டவருஞ்‌ சுவர்க்கம்‌ புகுதலாற்‌ 
றன்னாற்றா னாகு மறுமை வடதிசையுங்‌ 


கொன்னாளர்‌ சாலப்‌ பலர்‌. (243) 


வேம்பி னிலையுட்‌ கனியினும்‌ வாழைதன்‌ 

றீஞ்சுவை யாதுந்‌ திரியாதா - மாங்கே 

யினந்தீ தெனினு மியல்புடையார்‌ கேண்மை 

மனந்தீதாம்‌ பக்க மரிது. (244) 


கடல்சார்ந்து மின்னீர்‌ பிறக்கு மலைசார்ந்து 
முப்பீண்‌ டுவரி பிறத்தலாற்‌ றத்த 
மினத்தனைய ரல்ல ரெறிகடற்றண்‌ சேர்ப்ப 


91 


மனத்தனையர்‌ மக்களென்‌ பார்‌. (245) 


பராஅரைப்‌ புன்னை படுகடற்றண்‌ சேர்ப்ப 

ஒராஅலு மொட்டலுஞ்‌ செய்பவோ நல்ல 

மரூஉச்செய்தி யார்மாட்டுந்‌ தங்கு மனத்தார்‌ 

விராஅஅய்ச்‌ செய்யாமை நன்று. (246) 


உணர வுணரு முணர்வுடை யாரைப்‌ 
புணரப்‌ புணருமா மின்பம்‌ - புணரின்‌ 
றெரியத்‌ தெரியுந்‌ தெரிவிலா தாரைப்‌ 
பிரியப்‌ பிரியுமா நோய்‌. (247) 


நன்னிலைக்கட்‌ டன்னை நிறுப்பானுந்‌ தன்னை 

நிலைகலக்கிக்‌ கீழிடு வானு - நிலையினு 

மேன்மே லுயர்த்து நிறுப்பானுந்‌ தன்னைத்‌ 

தலையாகச்‌ செய்வானுந்‌ தான்‌. (248) 


கரும வரிசையாற்‌ கல்லாதார்‌ பின்னும்‌ 

பெருமை யுடையாருஞ்‌ சேற - லருமரபி 

னோத மாற்று மொலிகடற்‌ றண்சேர்ப்ப 

பேதைமை யன்ற தறிவு. (249) 


கருமமு முள்படாப்‌ போகமுந்‌ துவ்வாத்‌ 

தருமமுந்‌ தக்கார்க்கே செய்யா - வொருநிலையே 

முட்டின்றி மூன்று முடியுமே லஃதென்ப 

பட்டினம்‌ பெற்ற கலம்‌. (250) 


அரும்பொருள்‌ விளக்கம்‌ 


241. பணிவு இடம்‌ நோக்கி - தாழ்ந்த நிலைமையை யடைந் திருத்தலைக்‌ கண்டு. 
தகவு உடையார்‌ - நடுவுநிலைமையுடையார்‌. தாமேயும்‌ நாணி - தம்மில்‌ தாமே 
வெட்கமடைந்து, தலைச்செல்‌ ளார்‌- (அவரை வெல்லுதல்‌ குறித்து)அச்‌ சமயம்‌ போகார்‌. 
'காணாய்‌' என்பது முன்னிலை யொருமை யசை; இதற்குப்‌ 'பாராய்‌' எனப்‌ பொருள்‌ 
கூறுவாருமுண்டு. ஆயக்கால்‌ - ஆனால்‌. திங்களை-சந்திரனை. அணங்கு அரு துப்பின்‌ 
அரா-துன்பமில்லாத வலிமையுடைய பாம்பு; 'அரா சேராது' என்றியைக்க. இஃ 
தெடுத்துக்‌ காட்டுவமை. 


92. 


242. நளி கடல்‌ - பெரிய கடலின்‌. ' தடவுங்‌ காவும்‌ நளியும்‌ பெருமை' என்பது 
தொல்காப்பியச்‌ சூத்திரம்‌. “நல்கூர்ந்த - வறுமையடைந்த. அணி களம்‌ - ஆபரணம்‌. 
பணிவு இல்சீர்‌ - அடக்க மில்லாத தன்மையுடனே. மாத்திரையின்றி - அளவின்றி 
அஃதாவது வரம்பு கடந்து. நடக்குமேல்‌ - நடப்பானானால்‌. வாழும்‌ ஊர்‌ - இவன்‌ 
வாழ்கின்ற ஊராரால்‌. கோத்திரம்‌ கூறப்படு - (அவன்‌ பிறந்த) குளம்‌ (இழித்துப்‌) 


பேசப்படும்‌. 'கோத்ரம்‌' என்பது வடசொல்‌. 


243. வித்திடினும்‌ - விதைப்பினும்‌; இஃதொருசொல்‌, 'வித்து இடினும்‌' எனப்‌ 
பிரிப்பாருமுளர்‌. காஞ்சிரம்‌ காழ்‌ - எட்டி விதை. தெங்கு ஆகாது- தென்னை மர மாகாது. 
தென்‌ நாட்டவரும்‌ - தென்றிசையிற்‌ பிறந்தோரும்‌. சுவர்க்கம்‌ புகுதலால்‌-( குண 
நலத்தாற்‌) சுவர்க்கலோகஞ்‌ சென்றடைதலான்‌. தன்னால்‌ தான்‌ ஆகும்‌ மறுமை - தன்‌ 
குணத்திற்கொத்த ஒழுக்கத்தான்‌ மறுமைக்‌ கதி யுண்டாம்‌. கொன்‌ ஆளர்‌ - வீண்காலங்‌ 
கழிப்போர்‌; 'கொன்‌' ஆவது பயனின்மை. சாலப்‌ பலர்‌ - மிகப்‌ பலருண்டு. தென்னாடு 
மிலேச்ச தேசமென்றும்‌, அங்குப்‌ பிறந்தார்க்கு நற்கதியில்லை யென்‌ றுங்‌ கூறும்‌ 
வடநாட்டார்‌ கொள்கையை மேற்கொண்டு ஓராற்றான்‌ மறுத்தவா றிது. உம்மைகளை 
முறையே எதிரது இறந்தது தழுவிய இச்சப்‌ பொருளனவாகவேனும்‌, இழிவு உயர்வு 
சிறப்புப்‌ பொருளனவாகவேனுங்‌ கொள்க. நற்கதி பெறுதற்கு ஒழுக்கமே கார ணம்‌; 
இடவேறுபாட்டான்‌ அது பெறுதலும்‌ பெறுதலின்மையுங்‌ கூறுத லடா தென்பது 
கருத்து. 


244. வேம்பின்‌ இலையுள்‌- வேப்பிலையில்‌; கனியினும்‌- பழுத்தாலும்‌. வாழை- 
வாழைப்பழம்‌. இஃதாகு பெயர்‌. தீம்‌ சுவை-- இனிய உருசி. யாதும்‌ திரியாது- ஒரு 
சிறிதும்‌ மாறுபடாது. ஆங்கே- அது போலவே. இஃது உவமவுருபு. இனம்‌- சேர்ந்த 
கூட்டம்‌. இயல்பு உடையார்‌- நல்லியற்கை யுடையாரது. மனம்‌ து ஆம்‌ பக்கம்‌ அருது- 


மனங்‌ கொடிதாகுந்‌ தன்மை யில்லை' 


245. கடல்‌ சார்ந்தும்‌ - (உப்பு நீரையுடைய) கடலை யடுத்தும்‌. இன்‌ நீர்‌- இனிய 
சுவையுடைய நீர்‌. மலை சார்ந்தும்‌- (இனிய அருவிநீரையுடைய) மலையை யடுத்தும்‌. 
உப்பு ஈண்டு உவரி- உப்பு நிறைந்த உவர்‌ நீர்‌. தம்‌ தம்‌ இனத்து அனையர்‌ அல்லர்‌- 
தங்கள்‌ தங்கள்‌ இனத்தாரை யொத்தவ ரல்லர்‌. 'என்பார்‌' என்புழிப்‌ படு விகுதி 
தொக்கது. 


246. பரு அரை - பருத்த அரையையுடைய; 'பராரை' என்னும்‌ பண்புத்‌ தொகை மரூஉ 
முடிபு. படு- பொருந்தின. ஒராஅலும்‌- (கூடி) நீங்குதலையும்‌. 'ஒரால்‌' என்பது ,'அல்‌' 
ஈற்றுத்‌ தொழிற்பெயர்‌. ஒட்டலும்‌- (மறுபடி) சேர்தலையும்‌. செய்பவோ- செய்வரோ. 
செய்யாரென்றபடி. நல்ல மரூஉ செய்தியார்‌ மாட்டும்‌- நற்குணங்கள்‌ பொருந்தின 


93 


செய்கையுடையா ரிடத்தும்‌; 'நல்ல மரூஉ செய்து யார்‌ மாட்டும்‌' எனப்‌ பிரித்து 
யாவரிடத்தும்‌ மிக்க நட்பைச்‌ செய்து எனப்‌ பொருள்‌ கோடலுமாம்‌. தங்கு மனத்தார்‌ - 
உறுதியாய்‌ ஒரு நிலை நிற்கின்ற மனமுடையார்‌. விராய்‌- ஆராயாது கலந்து. 
செய்யாமை- நட்புச்‌ செய்யாமை. 


247. உணர உணரும்‌- (நூற்பொருளை) அறியும்படி ஆராயும்‌. 'புணர இன்பம்‌ 
புணருமாம்‌' என்க. புணரின்‌- கூடுமாயின்‌; (ஆராய்ந்து ) சேரின்‌' என்பதுமாம்‌. தெரிய 
தெரியம்‌- (நூற்‌ பொருள்‌) விளங்கும்படி ஆராய்ந்தறியும்‌. 'பிரிய நோய்‌ பிரியுமாம்‌' என்க. 
'ஆம்‌' இரண்டும்‌ அசை. 'உணர, தெரிய என்பன பிறவினைப்‌ பொருளில்‌ வந்த தன்‌ 
வினையெனக்‌ கொண்டு 'பிறர்‌ உணர்த்த , பிறர்‌ தெரிவிக்க' எனப்‌ பொருள்‌ 
கொள்வாருமுளர்‌. இதன்கண்‌, சொற்‌ பொருட்‌ பின்வருநிலை யணி இருத்தல்‌ காண்க. 


248. நிறுப்பானும்‌- நிறுத்த வல்லவனும்‌. கீழ்‌- கீழான நிலையில்‌. தலையாக- 


முதன்மையுள்ளவனாக. தான்‌- தானே யாவன்‌. ஒருவனுடைய உயர்வு தாழ்வுகளுக்கு 
அவனுடைய அறிவுடைமையும்‌ அறிவின்மையுமே காரணங்களா மென்பது கருத்து. 


249 கருமம்‌ வரிசையால்‌ - காரியத்தின்‌ முறைமையால்‌; இனி '(முற்‌ பிறப்புக்களிற்‌ 
செய்த) வினைகளது முறைமையால்‌' என்பது மொன்று. கல்லாதார்‌ பின்னும்‌- கல்வியறி 
வில்லாதார்‌ பின்னும்‌. பெருமை உடையாரும்‌- பெருமையுடைய அறிஞர்களும்‌. சேறல்‌- 
செல்லுதல்‌. அரு மரபின்‌ -அருமையாகிய முறைமையினால்‌. ஓதம்‌ அரற்றும்‌- அலைள்‌ 
இரைகின்ற. பேதைமை யன்று- அறிவின்மையாகாது. 'அது அறிவு' என்றது, அஃது 
அறிவின்‌ காரியமேயாம்‌; 'ஆய்தம்‌' செய்யுள்‌ விகாரத்தாற்‌ றொக்கது. 'பேதைமையன்று' 
என்றதன்‌ பின்‌ 'அது அறிவு' என்பது அநுவாதம்‌ (வழி 

மொழிதல்‌). 


250 கருமமும்‌- (பொருளடைதற்குக்‌ காரணமான) தொழில்‌ களையும்‌. உள்படா- 
உடன்பட்டுச்‌ செய்து. போகமும்‌- (அப்‌ பொருளா னெய்தற்குரிய) இவ்வுலக 
வின்பங்களையும்‌ . துவ்வா- அனுபவித்து. தருமமும்‌- (அப்‌ பொருளா னெய்தற்‌ குரிய) 
அறத்தையும்‌ தக்கார்க்கே- (கல்வி யறி வொழுக்கங்களால்‌) தகுதி யுடையார்க்கே. 
செய்யா- செய்து. மூன்றும்‌ ஒருநிலையே முட்டு இன்றி முடியுமேல்‌- இம்‌ மூன்று 
காரியங்களும்‌ ஒருபடித்தாகவே தடையின்றி முடியுமானால்‌; 'ஒரு நிலையே' என்பதற்கு 
'ஒரு பிறப்பிலேயே' எனப்‌ பொருள்‌ கோடலு மொன்று. அஃது -அந்‌ நிலைமை. 
பட்டினம்‌ பெற்ற கலம்‌- பற்பல தேயஞ்‌ சென்று பண்டமாற்றி ஊதியங்‌ கொண்டு மீண்டு 
தனது பட்டினத்தை வந்தடைந்த மரக்கலத்தை ஒக்கும்‌. பட்டின மென்பது 
நெய்தனிலத்தூர்‌. 'அது கலம்‌ என்ப' என்றியைக்க. 


26 - ஆம்‌ அதிகாரம்‌ - அறிவின்மை 


நுண்ணுணர்‌ வின்மை வறுமை யஃதுடைமை 
பண்ணப்‌ பணைத்த பெருஞ்செல்வம்‌ - மெண்ணுங்காற்‌ 
பெண்ணவா யாணிழந்த பேடி யணியாளோ 


கண்ணவாத்‌ தக்க கலம்‌. 


பல்லான்ற கேள்விப்‌ பயனுணர்வார்‌ பாடழிந் 
தல்ல லுழப்ப தறிதிரேற்‌ - றொல்சிறப்பி 
னாவின்‌ கிழத்தி யுறைதலாற்‌ சேராளே 


பூவின்‌ கிழத்தி புலந்து. 


கல்லென்று தந்தை கழற வதனையோர்‌ 
சொல்லென்று கொள்ளா திகழ்ந்தவன்‌ - மெல்ல 
எழுத்தோலை பல்லார்முன்‌ னீட்ட விளியா 


வழுக்கோலைக்‌ கொண்டு விடும்‌. 


கல்லாது நீண்ட வொருவ னுலகத்து 
நல்லறி வாள ரிடைப்புக்கு - மெல்ல 
விருப்பினு நாயிருந்‌ தற்றே யிராஅ 
துரைப்பினு நாய்குரைத்‌ தற்று. 


புல்லாப்புன்‌ கோட்டிப்‌ புலவ ரிடைப்புக்குக்‌ 
கல்லாத சொல்லுங்‌ கடையெல்லாங்‌ கற்ற 
கடாஅயினும்‌ சான்றவர்‌ சொல்லார்‌ பொருண்மேற் 


படாஅ விடுபாக்‌ கறிந்து. 


கற்றறிந்த நாவினார்‌ சொல்லார்தஞ்‌ சோர்வஞ்சி 
மற்றைய ராவார்‌ பகர்வர்‌ பனையின்மேல்‌ 
வற்றிய வோலை கலகலக்கு மெஞ்ஞான்றும்‌ 


*பச்சோலைக்‌ கில்லை யொலி. 


பன்றிக்‌ கூழ்ப்‌ பத்தரில்‌ தேமா வடித்தற்றால்‌, 

நன்று அறியா மாந்தர்க்கு அறத்து ஆறு உரைக்குங்கால்‌; 
குன்றின்மேல்‌ கொட்டும்‌ தறிபோல்‌ தலை தகர்ந்து 
சென்று இசையா ஆகும்‌, செவிக்கு. 


(251) 


(252) 


(253) 


(254) 


(255) 


(256) 


257 


94 


95 


பாலால்‌ கழீஇ, பல நாள்‌ உணக்கினும்‌, 
வாலிதாம்‌ பக்கம்‌ இருந்தைக்கு இருந்தன்று;- 
கோலால்‌ கடாஅய்க்‌ குறினும்‌, புகல்‌ ஒல்லா, 


நோலா உடம்பிற்கு அறிவு. 258 


பொழிந்து இனிது நாறினும்‌, பூ மிசைதல்‌ செல்லாது, 
இழிந்தவை காமுறூஉம்‌ ஈப்போல்‌, இழிந்தவை- 
தாம்‌ கலந்த நெஞ்சினார்க்கு என்‌ ஆகும்‌, தக்கார்‌ வாய்த்‌ 


தேன்‌ கலந்த தேற்றச்‌ சொல்‌ தேர்வு? 259 


கற்றார்‌ உரைக்கும்‌ கசடு அறு நுண்‌ கேள்வி 

பற்றாது தன்‌ நெஞ்சு உதைத்தலால்‌, மற்றும்‌ ஓர்‌ 

தன்போல்‌ ஒருவன்‌ முகம்‌ நோக்கி, தானும்‌ ஓர்‌ 

புன்கோட்டி கொள்ளுமாம்‌, கீழ்‌. 260 


அரும்பொருள்‌ விளக்கம்‌ 


251. அஃது- அந்‌ நுண்ணுணர்வு. பண்ணப்‌ பணைத்த மிகவளர்ந்த. இது 'கன்னங்‌ 
கறுத்த, சின்னஞ்‌ சிறிய, பென்னம்‌ பெரிய' என்பன போன்றதோ ரடுக்கென்க. பெண்‌ 
அவாய்‌- பெண்‌ தன்மையை விரும்பி. ஆண்‌ இழந்த - ஆண்‌ தன்மையை ஒழித்த; 
'பெண்மைவிட்‌ டாணவா வுவபே டாண்பால்‌, ஆண்மை விட்‌ டல்லத வாவுவ 
பெண்பால்‌, இருமையு மஃறிணை யன்னவுமாகும்‌' [நன்னூல்‌] என்றார்‌ பின்னோரும்‌. 
கண்‌ அவா தக்த- யாவர்‌ கண்களும்‌ விரும்பத்‌ தக்க. கலம்‌- ஆபரணங்களை. 'பெண்‌ 


அவாய்‌ அணியாளோ' என முடிபு செய்க. 


252. ஆன்ற -நிறைந்த. கேள்வி பயன்‌- நூற்‌ பொருளைக்‌ கேட்டலன்‌ வரும்‌ 
பயன்களை. பாடு- பெருமை. அல்லல்‌ உழப்பது- துன்பங்களால்‌ 
வருந்துவதன்‌ .காரணத்தை. அறிதிரேல்‌- ஆராய்ந்தறிய விரும்புவீராயின்‌. தொல்‌ 
சிறப்பின்‌- பழைமையான சிறப்‌ பினை யுடைய. நாவின்‌ கிழத்தி- சரசுவதி. 
உறைதலால்‌- (அவர்களிடங்‌ கூடி) பிணங்கி. இது தற்குறிப்‌ பேற்ற வணி. 'திருமாலின்‌ 
மனைவி இலக்குமியும்‌ அத்‌ திருமாலினிடந்‌ தோன்றிய பிரமன்‌ மனைவி சரசுவதியு 
மாகலின்‌ மாமியும்‌ மருகியுமாகிய இரு வரும்‌ உலக வியற்கைப்படி ஒத்து வாழ்தலில்லை 


96 


என்பதாம்‌; அன்றி, இரண்டு மகளிர்‌ ஒருவனிடத்துப்‌ பொருந்தி ஒத்து வாழ்தல்‌ இல்லை 


யாகலின்‌, இங்ஙனங்‌ கூறினா ரென்பதுமாம்‌. 


253. கல்‌ என்று தந்தை கழற- கல்வி கற்பா யென்று தந்தை இடித்துப்‌ புத்தி கூற. 
இகழ்ந்தவன்‌- அவமதித்தவன்‌. எழுத்து ஓலை- எழுத்தை யுடைய ஓலையை. விளியா - 
கோபித்து. 'இறந்தாற்‌ போலாகி' என்பத மொன்று; அன்றி, 'இளியா' எனப்‌ பிரித்து 
'அவமதிப்புச்‌ சிரிப்புச்‌ சிரித்து' என்றுரை பகர்வாரு முண்டு. வழு கோலை கொண்டு 
விடும்‌- குற்றத்தைத்‌ தரத்‌ தக்க கொம்பை (அடித்தற்கு) எடுத்துக்‌ கொள்வான்‌. இனி, 
'வழுக்கு ஓலை' எனப்‌ பிரித்து 'தப்பிப்‌ போதற்குக்‌ காரணமான ஒலியைக்‌ கொள்வான்‌' 
என்பாரு முளர்‌. 


254. நீண்ட - வளர்ந்த. மெல்ல இருப்பினும்‌ - பேசாமலிருந்தாலும்‌; 'அடக்கமாக 


இருப்பினும்‌' எனினுமாம்‌. இருந்தற்று- இருந்தாற்‌ போன்றதாம்‌. இராஅது- ( அப்படிப்‌ 
பேசாது) இராது. இஃ துயிரளபெடை; செய்யுளோசை நிறைக்க வந்தது. நாயை 
உவமையாக்கியது இழிவை நன்கு விளக்குதற்‌ காம்‌. 


255. புல்லர்‌ புன்கோட்டி புலவரிடை - அற்ப வறிவொடு பொருந்தாத சபையிலுள்ள 
புலவர்‌ நடுவில்‌; ' புன்மை புல்லா' என மாற்றி நிறுத்திப்‌ பொருள்‌ கொள்க. கல்லாத - 
படித்தறியாதவற்றை. கடை எல்லாம்‌ - அதம ரெல்லாரும்‌. 'கடை யெல்லாம்‌ சொல்லும்‌' 
என வினை முடிவு செய்க. 'கற்ற - படித்தறிந்தவற்றை. கடாஅயினும்‌- (பிறர்‌) 
கேட்டாலும்‌; இஃ தின்னிசை அளபெடை. சான்றவர்‌- (நற்குண நற்செய்கை) நிறைந்த 
பெரியோர்‌; பொருள்‌ மேல்‌- அப்‌ பொருளி னிடத்து. படாஅ- (அவரது அறிவு) 
பொருந்தாமல்‌; இது செய்யுளிசை நிறைக்க வந்த அளபெடை. விடு பாக்கு- நீக்குதலை; 
இது தொழிற்‌ பெயர்‌. அப்‌ பொருள்பட நின்றது பாக்கீறு. 


256. நாவினார்‌ - நாவன்மை யுடையார்‌. சோர்வு அஞ்சி. (என்ன) குற்றம்‌ (நேருமோ 
வென்று) பயந்து. மற்றைய ராவார்‌- கற்றறிவும்‌ நாவன்மையு மில்லாத சிறியோர்‌. 


பகர்வர்‌- (குற்றத்திற்கு அஞ்சாது விஷயங்களை ஆராயாது தமக்குத்‌ தோன்றியபடி 
யெல்லாம்‌) சொல்லுவர்‌. வற்றிய ஓலை- உலர்ந்த ஓலைகள்‌. கலகலக்கும்‌- கலகலவென்‌ 


றொலிக்கும்‌; இஃதிரட்டைக்‌ கிளவி. 'ஒலி இல்லை' என மாறுக. இஃதெடுத்துக்‌ 
காட்டுவமை. 'கற்றறிந்த நாவினார்‌ சொல்லார்‌ தஞ்‌ சோர்வஞ்சி' என்பதற்கு 
'எஞ்ஞான்றும்‌ பச்‌ சோலைக்‌ கில்லை யொலி' என்பதும்‌, 'மற்றைய ராவார்‌ பகர்வர்‌' 


என்பதற்கு 'பனையின்மேல்‌ வற்றிய ஓலை கலகலக்கும்‌' என்பதும்‌ உவமையாகலின்‌, 


இஃ தெதிர்நிரனிறைப்‌ பொருள்கோள்‌. 


97 


257. கூழ்‌ பத்தரில்‌ - கூழ்‌ வார்க்கின்ற தொட்டியில்‌. தேமா வடித்தற்று-மதுரமாகிய 
மாம்பழத்தின்‌ இரசத்தைப்‌ பிழிந்தாற்‌ போலும்‌. 'தேமா' என்பது இருமடி யாகுபெயர்‌. 
மாந்தர்க்கு- மனிதர்க்கு; 'மாந்தர்‌' என்பது எப்பொழுதும்‌ பன்மை; நித்ய பகுவ்சன 
மென்ப வடநூலார்‌. அறத்து ஆறு- தருமத்தின்‌ பயனை. கொட்டும்‌ - அடிக்கப்படுகிற. 
தறி போல்‌ - மூளை கூர்‌ சிதைவது போல. தலை நகர்ந்து - (அத்தருமப்‌ பயன்கள்‌) தலை 
சிதறி. சென்று இசையா ஆகும்‌- போய்ப்‌ பொருந்தாதன வாம்‌. செவிக்கு-செவியில்‌. இது 


வேற்றுமை மயக்கம்‌. 


258. கழீஇ - கழுவி; இது சொல்லிசை யளபெடை. உணக்‌ கினும்‌-உலர்த்தினாலும்‌. 
வாலிது ஆம்‌ பக்கம்‌- வெண்மை யுடைய தாகின்ற தன்மை. இருந்தைக்கு-கரிக்கு. 
இருந்தன்று-இருந்த தில்லை; இஃதெதிர்மறை இறந்தகால்‌ ஒன்றன்பால்‌ முற்று. 
கடாஅய்‌ - உட்செலுத்தி; (அவன்‌ காதிற்‌) கடாவித்‌ தொளை செய்து என்பர்‌ சிலர்‌. 
குறினும்‌-குத்தினாலும்‌; கூறினும்‌ என்பதன்‌ குறுக்கல்‌ எனக்கொண்டு 'சொல்லினும்‌' 
என்பர்‌ சிலர்‌. புகழ்‌ ஒல்லா-உட்புக மாட்டா. நோலா உடம்பிற்கு - (முற்பிறப்பிற்‌) 
புண்ணியஞ்‌ செய்யாத (உயிரையுடைய) உடம்பிற்கு; 'நல்ல ஊழின்மையால்‌ இயற்கை 


யறிவில்லாத மனிதனுக்கு' என்றபடி. 


259. பொழிந்து-(தேனைச்‌) சொரிந்து. இனிது நாறினும்‌- நன்மணம்‌ வீசினும்‌. பூ 
மிசைதல்‌ செல்லாது-பூவிலுள்ள தேனை யுண்ணுதற்குச்‌ செல்லாமல்‌. 'இழிந்தவை' 
என்பது இடக்கரடக்‌ கல்‌. காமுறும்‌-விரும்பும்‌. ஈ போல்‌-ஈயைப்‌ போல. இழிந்தவை- 
இழிவாகிய பொருள்கள்‌. வாய்‌-வாயினுண்டாம்‌. தேற்றம்‌ சொல்‌- தெளிவைத்‌ தருஞ்‌ 


சொற்களின்‌. தேர்வு-துணிவு. என்‌ ஆகும்‌- என்ன பயனைச்‌ செய்யும்‌? ஒரு பயனையுஞ்‌ 
செய்யா தென்றபடி. 


260. கசடு அறு - குற்றமற்ற. பற்றாது-உறுதியாக உட்‌ கொள்ளாது. உதைத்தலான்‌- 
இகழ்ந்து தள்ளி விடுதலான்‌. கீழ்‌- கீழ்மகன்‌. தன்போல்‌ ஒருவன்‌-தன்னைப்‌ போன்ற 
வேறுமொரு கீழ்‌ மகனது. ஓர்‌ புல்‌ கோட்டி கொள்ளும்‌- தானும்‌ ஓர்‌ இழிவான 
பிரசங்கத்தைச்‌ செய்வன்‌... 'கோட்டி' என்பது அங்குச்‌ சொல்லுஞ்‌ சொல்லிற்கு இடவாகு 
பெயர்‌. 'மற்றுமோர்‌, கொள்ளுமாம்‌' என்புழி 'ஓர்‌', 'ஆம்‌' என்பன அசைகள்‌. 


27 - ஆம்‌ அதிகாரம்‌ - நன்னெறியில்‌ செல்வம்‌ 


அருகலது ஆகிப்‌ பல பழுத்தக்கண்ணும்‌, 

பொரி தாள்‌ விளவினை வாவல்‌ குறுகா;- 
பெரிது அணியர்‌ ஆயினும்‌, பீடு இலார்‌ செல்வம்‌ 
கருதும்‌ கடப்பாட்டது அன்று. 


அள்ளிக்கொள்வன்ன குறு முகிழ ஆயினும்‌, 
கள்ளிமேல்‌ கைந்‌ நீட்டார்‌, சூடும்‌ பூ அன்மையால்‌;- 
செல்வம்‌ பெரிது உடையர்‌ ஆயினும்‌, கீழ்களை 


நள்ளார்‌, அறிவுடையார்‌. 


மல்கு திரைய கடற்‌ கோட்டு இருப்பினும்‌, 
வல்‌ ஊற்று உவர்‌ இல்‌ கிணற்றின்கண்‌ சென்று உண்பர்‌;- 
செல்வம்‌ பெரிது உடையர்‌ ஆயினும்‌, சேண்‌ சென்றும்‌ 


நல்குவார்கட்டே நசை. 


புணர்‌ கடல்‌ சூழ்‌ வையத்துப்‌ புண்ணியமோ வேறே- 
உணர்வது உடையார்‌ இருப்ப, உணர்வு இலா 
வட்டும்‌ வழுதுணையும்‌ போல்வாரும்‌ வாழ்பவே, 


பட்டும்‌ துகிலும்‌ உடுத்து! 


நல்லார்‌ நயவர்‌ இருப்ப, நயம்‌ இலாக்‌ 
கல்லார்க்கு ஒன்று ஆகிய காரணம்‌, தொல்லை 
வினைப்‌ பயன்‌ அல்லது,-வேல்‌ நெடுங்‌ கண்ணாய்‌!- 


நினைப்ப வருவது ஒன்று இல்‌. 


நாறாத்‌ தகடே போல்‌ நல்‌ மலர்மேல்‌ பொற்பாவாய்‌!- 
நீறாய்‌ நிலத்து விளிஅரோ-வேறு ஆய 
புன்மக்கள்‌ பக்கம்‌ புகுவாய்‌ நீ, பொன்‌ போலும்‌ 


நன்மக்கள்‌ பக்கம்‌ துறந்து! 


நயவார்கண்‌ நல்குரவு நாண்‌ இன்று கொல்லோ? 


261 


262 


263 


264 


265 


266 


98 


99 


பயவார்கண்‌ செல்வம்‌ பரம்பப்‌ பயின்கொல்‌? 
வியவாய்காண்‌,-வேற்‌ கண்ணாய்‌!-இவ்‌ இரண்டும்‌ ஆங்கே 


நயவாது நிற்கும்‌ நிலை. 267 


வலவைக எல்லாதார்‌ காலாறு சென்று 
கலவைக ளுண்டு கழிப்பர்‌ - வலவைகள்‌ 
காலாறுஞ்‌ செல்லார்‌ கருனையாற்‌ றுய்ப்பவே 


மேலாறு பாய விருந்து. (268) 
று ருந்து 


பொன்னிறச்‌ செந்நெற்‌ பொதியொடு பீள்வாட 
மின்னொளிர்‌ வானங்‌ கடலுள்ளுங்‌ கான்றுகுக்கும்‌ 
வெண்மை யுடையார்‌ விழுச்செல்வ மெய்தியக்கால்‌ 


வண்மையு மன்ன தகைத்து. (269) 


ஓதியு மோதா ர௬ுணர்விலா ரோதாது 

மோதி யனையா ருணர்வுடையார்‌ - தூய்தாக 

நல்கூர்ந்துஞ்‌ செல்வ ரிரவாதார்‌ செல்வரு 

நல்கூர்ந்தா ரீயா ரெனின்‌. (270) 


அரும்பொருள்‌ விளக்கம்‌ 


261. அருகலது- அருகிலுள்ளது; 'அருகல்‌' என்னுந்‌ தொழிற்‌ பெயரின்மேற்‌ பிறந்த 
உடன்பாட்டு ஒன்றற்பாற்‌ குறிப்பு வினையாலணைந்த பெயர்‌. பல பழுத்தக்‌ கண்ணும்‌- 
பல பழங்களைப்‌ பழுத்திருப்பினும்‌. பொரி தாள்‌- பொரிந்த அடியை யுடைய. விள 
வினை- விளா மரத்தை. வாவல்‌- வெளவால்கள்‌ . குறுகா- நெருங்கா. பெரிது அணியர்‌- 
மிகவுஞ்‌ சமீபத்திலுள்ளவர்‌. பீடு இலார்‌- பெருமைக்குண மில்லாதவரது. கருதும்‌ 
கடப்பாட்டது அன்று- (வறியர்களாற்‌ றமக்குக்‌ கிடைக்கு மென்று) நினைக்கத்தக்க 
முறைமையுடைய தன்று. இஃதெடுத்துக்காட்டுவமை. 


262. அள்ளிக்‌ கொள்வ அன்ன - (கைகளால்‌) அள்ளியெடுத்துக்‌ கொள்ளத்‌ தக்கவை 
போன்ற (அழகு நிறைந்த); 'கொள்‌ வன்ன ' என்பது 'கொள்வ வன்ன' என்பதன்‌ 


தொகுத்தல்‌. குறு முகிழ ஆயினும்‌ - சிறிய அரும்புகளை யுடையனவாயிருப்பினும்‌. 
கள்ளி மேல்‌- கள்ளிச்‌ செடியின்மேல்‌ . நள்ளார்‌ - விரும்பிச்‌ சேரார்‌. 


263 மல்கு- மிகுந்த . திரைய- அலைகளை யுடைய. ; இது குறி.ப்புப்‌ பெயரெச்சம்‌. 


கோட்டு- கரையில்‌. வல்‌ ஊற்று- வலிமையான நீர்ச்‌ சுரப்பை யுடைய, அஃதாவது நீர்‌ 


100 


மெல்லென இடை விட்டுச்‌ சுரக்கின்ற. 'விரைவில்‌ நீர்‌ சுரக்கும்‌ ஊற்று' எனப்‌ பொரு 
ளுரைப்பினு மாம்‌. உவர்‌ இல்‌- உப்புச்‌ சுவை யில்லாத. உண்பர்‌ - (நீரைப்‌) பருகுவர்‌;. 
சேண்‌ சென்று- வெகு தூரத்திற்‌ போயாயினும்‌ . நல்குவர்‌ கட்டே நசை- கொடுக்கும்‌ 
நன்மக்களிடத்தே விருப்பம்‌ உண்டாம்‌ . இதுவும்‌ எடுத்துக்காட்‌ டுவமை. 


264. புணர்‌ கடல்‌- நெருங்கிய சமுத்திரம்‌ ; 'அலைகளோடு கூடிய சமுத்திரம்‌' 
எனினுமாம்‌. உணர்வது உடையார்‌ - அறிவுடையார்‌. 'அது' என்பது பகுதிப்பொருள்‌ 
விகுதி. வட்டும்‌- சூதாடு கருவியம்‌. 'வட்டு' என்பது ஒருவகைச்செடி என்பாருமுளர்‌. 
வழுதுணையும்‌ - வழுதுணஞ்‌ செடியும்‌. போல்வாரும்‌ - போன்ற கீழ்மக்களும்‌. 
அரங்கின்கண்‌ நிற்கும்‌ வட்டினை வெட்டி இறக்கினும்‌ அது மறுபடி அவ்‌ வரங்கின்கண்‌ 
வந்து நிற்குமாறு, சபையின்கண்‌ நின்று அவமானப்பட்டு வெளிவரினும்‌ வெட்கமின்றி 
மறுபடி அச்‌ சபையின்கண்‌ வந்து நிற்பாரும்‌, சுவைமிக்க இலை காய்களோடு கூடிய 
வழுதுணஞ்செடி மறைவிற்‌ செழித்துக்‌ காய்த்து அழியுமாறு பயன்மிக்க செல்வத்தைப்‌ 
பெற்றுவைத்தும்‌ அச்‌ செல்வத்தை மறைத்துத்‌ தாம்‌ வெளித்தோன்றா திருந்து 
மரிப்பாரும்‌ ஈண்டுக்‌ குறிக்கப்பட்டா ரென்ப. பட்டும்‌ துகிலும்‌ உடுத்துவாழ்வார்‌ என்க. 
வட்டுப்போல்வார்‌ (பகட்ட வேண்டுதலின்‌) பட்டுடுத்தும்‌, வழு துணை போல்வார்‌ 


(தன்மை மறைக்க முயலுதலின்‌) துகிலுடுத்தும்‌ வாழ்வார்‌ என்‌ றநுவயித்து, இது 
நிரனிறைப்‌ பொருள்கோனென்ப. 


265.. நல்லார்‌ நயவர்‌ இருப்ப-நற்குண முடையரான நல்லறிவுடையார்‌ வறியராய்‌ 
இருக்கவும்‌; 'நயவர்‌ நல்லார்‌ இருப்ப' என மாற்றுக. ஒன்று - ஒரு செல்வப்பொருள்‌. 
ஆகிய காரணம்‌ உண்டாகிய காரணம்‌. தொல்லை வினைப்பயன்‌ - முற்பிறப்பிற்‌ செய்த 
நல்வினைப்பயன்‌. நினைப்ப - எண்ண. வருவது ஒன்று இல்‌ - (அவ்வெண்ணத்தில்‌) 
வருவதாகிய காரணம்‌ வேறொன்றில்லை. 


266. நாறா - மணவாத. தகடே போல்‌ - புறவிதழ்போல; 'பொற்‌ றகடு போல' 
என்பாருமுளர்‌. நல்‌ மலர்மேல்‌ - சிறந்த தாமரைப்பூவின்‌ மேலிருக்கிற. பொன்‌ பாவாய்‌- 
பொற்‌ பிரதிமை போ லழகிய இலக்குமியே! 'தகடேபோல்‌ பாவாய்‌' என இயையும்‌. நீறு 
ஆய்‌ விளி-சாம்பராய்‌ அழிவாய்‌. வேறு ஆய-(நன்மக்களின்‌) வேறுபட்ட. புல்‌ மக்கள்‌ 
பக்கம்‌-கீழ்மக்களிடம்‌. புகுவாய்‌-சேர்வாய்‌. பொன்போலும்‌ - பொன்னைப்போலப்‌ 
போற்றத்தக்க. நல்மக்கள்‌ பக்கம்‌ - மேன்மக்களிடத்தை. துறந்து-விட்டு. நாறாத தகடு 
என்ற உவமை - பூவின்மேலிருந்தும்‌ அப்பூவின்‌ நறுமணம்‌ புறவிதழுக்கில்லை யாதல்‌ 
போல, சிறந்த தாமரை மலரில்‌ இடையறாது வாழ்ந்தும்‌ அம்‌ மலருக்குரிய 
மென்மைக்குணம்‌ திருமகட்குச்‌ சிறிதுமில்லையென்பதை விளக்கி நின்றது. 


267. நயவார்கண்‌-நற்குனமுடையாரிடத்து. நல்குரவு- வறுமை. நாண்‌ இன்று 


கொல்லோ-வெட்கமில்லாததோ? பயவார்‌ கண்‌-(ஒருவருக்கும்‌) பயன்படாதவரிடத்து 


101 


அஃதாவது உதவாதவ ரிடத்து. பரம்ப பயின்கொல்‌-விடாமற்‌ பரவுவதற்குரிய பிசினோ? 
வியவாய்‌ காண்‌-நீ வியந்து காண்‌. இ இரண்டும்‌-(நயவார்கண்‌ நல்குரவும்‌ பயவார்கண்‌ 
செல்வமும்‌ ஆகிய) இந்த இரண்டும்‌. நயவாது நிற்கு நிலை-நன்மை தாராது நிற்கின்ற 
நிலைமையை, 'கொல்‌' என்னும்‌ இடைச்சொல்‌ ஈரிடத்தும்‌ ஐயப்பொருளானது. ஓகாரம்‌ 
அசை. 


268. வலவைதள்‌-நாணிலிகள்‌. 'அல்லாதார்‌' என்றது நாணமுடையாரை. கால்‌ ஆறு 
சென்று-தாங்கள்‌ கால்களால்‌ தூர வழி நடந்து போய்‌. கலவைகள்‌-(இரந்து பெற்ற) 
கலப்பான உணவை. கழிப்பார்‌-(வாழ்நாளைக்‌) கழிப்பார்கள்‌. கால்‌ ஆறும்‌ செல்லார்‌- 
காலால்‌ வழி நடத்தலுஞ்‌ செய்யாதவராய்‌. இருந்து-(ஈயாது கதவடைத்து) இருந்து. 
கருனையால்‌ துய்ப்ப - பொரிக்கறியோடு (தனியிருந்து) உண்பார்கள்‌; 'கருனையால்‌' 
என்பது உருபு மய க்கம்‌. மேல்‌ ஆறு பாய-நெய்யாறு பாலாறு தயிராறுகள்‌ மேன்‌ மேற்‌ 
பெருக. 


269. பொதியோடு பீள்‌-(பொதிந்த) கதிர்களோடு ௧ரு வும்‌ வாடா நிற்க. ஒளிர்‌- 
விளங்குகின்ற. வானம்‌-மேகம்‌; 'அம்‌' என்பது சாரியை. கான்று உருக்கும்‌-நீரை 
வெளிப்படுத்திச்‌ சொரிதலு முண்டு. வென்மையுடையார்‌-அறிவிலிகள்‌. 'விழு' என்பது 
'விழுமம்‌' என்னும்‌ உரிச்சொல்லின்‌ விகாரம்‌. வண்‌ மையும்‌-அவர்கள்‌ ஈகையும்‌. 'உம்மை' 
இறந்தது தழுவிய எச்சம்‌. அன்ன தகைத்து-அதுபோலுந்‌ தன்மையது. 


270. ஓதியும்‌ ஓதார்‌-(பல நூல்களைக்‌) கற்றும்‌ கல்லாதவரே. ஒதாதும்‌ ஓதினையர்‌- 
கல்லாதாராயினுங்‌ கற்றவனை ஒத்தவரே; 'கற்றாற்‌ போன்றவர்கள்‌' என்பதுமாம்‌. 
தூய்து ஆக-(மனம்‌) பரிசுத்தியுடையதாயிருக்க. இரவாதார்‌-யாசியாதவர்‌. நல்கூர்ந்தும்‌- 
வறுமையடைந்தும்‌. ஈயார்‌ எனின்‌- (தக்கார்க்குக்‌) கொடுக்கவில்லை யென்றால்‌. 
'ஓதியும்‌ செல்வரும்‌' என்ற உம்மைகள்‌ உயர்வு சிறப்பு. 'ஒதாதும்‌, நல்கூர்ந்தும்‌' என்ற 
உம்மைகள்‌ இழிவு சிறப்பு. இஃ தெதிர்நிரனிறைப்‌ பொருள்கோள்‌ 


4. துன்பவியல்‌ 
28-ஆம்‌ அதிகாரம்‌ - ஈயாமை 


நட்டார்க்கு நள்ளா தவர்க்கு முளவரையா 


லட்டது பாத்துண்ட லட்டுண்ட - லட்‌! 
தடைத்திருந்‌ துண்டொழுகு மாவதின்‌ மாக்கட்‌ 


கடைக்குமா மாண்டைக்‌ கதவு. (271) 


102 


எத்துணை யானு மியைந்த வளவினாற்‌ 
சிற்றறஞ்‌ செய்தார்‌ தலைப்படுவர்‌ - மற்றைப்‌ 
பெருஞ்செல்வ மெய்தியக்கால்‌ பின்னறிது மென்பா 


ரழிந்தார்‌ பழிகடலத்‌ துள்‌. (272) 


துய்த்துக்‌ கழியான்‌ றுறவோர்க்கொன்‌ நீகலான்‌ 
வைத்துக்‌ கழியு மட வோனை - வைத்த 
பொருளு மவனை நகுமே யுலகத்‌ 


தருளு மவனை நகும்‌. (273) 


கொடுத்தலுந்‌ துய்த்தலுந்‌ தேற்றா விடுக்குடை 
உள்ளத்தான்‌ பெற்ற பெருஞ்செல்வ மில்லத்‌ 
துருவுடைக்‌ கன்னியரைப்‌ போலப்‌ பருவத்தா 


லேதிலான்‌ றுய்க்கப்‌ படும்‌. (274) 


எறிநீர்ப்‌ பெருங்கட லெய்தி யிருந்து 

மறுநீர்ச்‌ சிறுகிணற்‌ றூறல்பார்த்‌ துண்பர்‌ 

மறுமை யறியாதா ராக்கத்திற்‌ சான்றோர்‌ 

கழிநல்‌ குரவே தலை. (275) 


எனதென தென்றிருக்கு மேழை பொருளை 
எனதென தென்றிருப்பன்‌ யானுந்‌ - தனதாயிற்‌ 
றானு மதனை வழங்கான்‌ பயன்றுவ்வான்‌ 


யானு மதனை யது. (276) 


வழங்காத செல்வரி னல்கூர்ந்தா ருய்ந்தா 

ரிழந்தா ரெனப்படுத லுய்ந்தா - ருழந்ததனைக்‌ 

காப்புய்ந்தார்‌ கல்லுதலு முய்ந்தார்தங்‌ கைந்நோவ 

யாப்புய்ந்தா ருய்ந்த பல. (277) 


தனதாகத்‌ தான்கொடான்‌ றாயத்‌ தவருந் 
தமதாய போழ்தே கொடாஅர்‌ - தனதாக 
முன்னே கொடுப்பி னவர்கடியார்‌ தான்கடியான்‌ 


பின்னை யவர்கொடுக்கும்‌ போழ்து. (278) 


இரவலர்‌ கன்றாக ஈவார்‌ஆ வாக 


விரகிற்‌ சுரப்பதாம்‌ வண்மை;- விரகின்றி 
வல்லவர்‌ ஊன்ற வடிஆபோல்‌ வாய்வைத்துக்‌ 


103 


கொல்லச்‌ சுரப்பதாங்‌ கீழ்‌. 279 


ஈட்டலுந்‌ துன்பமற்‌ நீட்டிய வொண்பொருளைக்‌ 

காத்தலும்‌ ஆங்கே கடுந்துன்பம்‌ - காத்தல்‌ 

குறைபடில்‌ துன்பம்‌ கெடில்துன்பம்‌ துன்பக்கு 

உறைபதி மற்றைப்‌ பொருள்‌. 260 


அரும்பொருள்‌ விளக்கம்‌ 


271. நட்டார்க்கும்‌-சுற்றத்தார்க்கும்‌. நள்ளாதவர்க்கும்‌- விருந்தினர்க்கும்‌. 
உளவரையால்‌-(தமக்கு) உள்ள அளவிற்கு ஏற்ப. அட்டது பாத்து-சமைத்த உணவைப்‌ 
பங்கிட்டுக்‌ கொடுத்து; 'அட்டது' என்பது சாதியொருமை. உண்டல்‌-(பின்பு தாமும்‌) 
உண்ணுதல்‌. அட்டு உண்டல்‌-சமைத்து உண்டு வாழும்‌ விதமாம்‌. அடைத்து இருந்து 
உண்டு-(கதவை) மூடித்‌ தாம்‌ உள்ளே இருந்து புசித்து. ஒழுகும்‌-நடக்கின்ற. ஆவது இல்‌ 
மாக்கட்கு-பயனில்லாத மனிதர்களுக்கு. ஆண்டை கதவு-மேலுலகத்தின்‌ கதவு. அடைக்‌ 
கும்‌-(உட்புகாதவாறு) மூடப்படும்‌; செயப்பாட்டு வினைப்‌ பொருளின்‌ வந்த 
செய்வினை. 


272. எ துணையானும்‌-எவ்வளவேனும்‌. இயைந்த அளவினால்‌-(தம்மாற்‌) கூடிய 
வளவினால்‌. சிறு அறம்‌ செய்தார்‌- சிறிய தரு மங்களைச்‌ செய்தவர்‌. தலைப்படுவர்‌. 
மேன்மையடைவார்‌. மற்றை பெருஞ்‌ செல்வம்‌-அறஞ்‌ செய்தற்குதவாத பெருஞ்‌ 
செல்வத்தை. 'மற்றை' என்னும்‌ இடைச்‌ சொல்‌ 'பிறிது என்னும்‌ பொருளது. 
'அசைநிலை' யென்பதுமாம்‌. பின்‌-மூப்பின்கண்‌; 'செல்வம்‌ இன்னும்‌ மிகின்‌, அதன்‌ பின்‌' 
என்பாரு முளர்‌. அறிதும்‌- அறஞ்‌ செய்தலைப்பற்றி யோசிப்போம்‌. அழிந்தார்‌- 
(நிச்சயமாக முழுகி) அழிவார்கள்‌; இது துணிவுபற்றி வந்த கால வழுவமைதி. 
பழிகடலத்துள்‌-(யாவராலும்‌) பழிக்கப்படுகிற (துன்பக்‌) கடலி னுள்‌; 'பழிகடல்‌' என்பது 
வினைத்தொகை நிலைத்தொடர்‌. இனி, 'பழியாகிய கடலினுள்‌' எனப்‌ பொருளுரைத்து 


ஓசையின்பம்‌ பற்றிப்‌ 'பழிக்கடல்‌' என்றாகாது இயல்பாயிற்றென்ப. 


273. துய்த்து கழியான்‌-தான்‌ அனுபவித்துக்‌ காலங்‌ கழி யாமலும்‌. துறவோர்க்கு 
ஒன்று ஈகலான்‌-துறவறத்தார்க்கு ஒரு பொருளையேனுங்‌ கொடுத்துதவாமலும்‌ வைத்து 
கழியும்‌- (தேடின பொருளைச்‌) சேகரித்துவைத்துப்‌ (பயன்கொள்ளாது) இறக்கின்ற. 
மடவோனை- அறிவிலியை. நகுமே- (கண்டு) சிரிக்கும்‌. 


104 


274. துய்த்தலும்‌- அனுபவித்தலும்‌. தேற்றா- அறிந்து செய்யாத; இது தன்வினை 
பிறவினைகட்குப்‌ பொதுவினை; ஈண்டுத்‌ தன்‌ வினையா மென்க. இடுக்கு உடை- 
உலோப குணத்தையுடைய. இல்லத்து- குடியிற்‌ பிறந்த. உரு உடை- அழகுள்ள 


பருவத்தால்‌- (அனுபவித்தற்குரிய) காலம்‌ வந்த பொழுதில்‌; இது வேற்றுமை மயக்கம்‌. 
ஏதிலான்‌- அயலானல்‌. 


275. எறி- (அலைகளை) வீசுகிற. எய்தி இருந்தும்‌ - அடைந்‌ திருப்பினும்‌. அறு நீர்‌ 
சிறு கிணற்று ஊறல்‌- (இடையிடையே) அற்று அற்றுச்‌ சுரக்கிற நீரையுடைய சிறிய 
கிணற்றின்‌ ஊற்றை; 'ஊறல்‌' என்பது ஆகுபெயர்‌. பார்த்து- தேடிக்கண்டு. ஆக்கத்தின்‌- 
பெருஞ்‌ செல்வத்தினும்‌. சான்றோர்‌ கழி நல்குரவே- நற்குண நிறைந்த பெரியோரது 
மிக்க வறுமையே தலை; சிறந்ததாம்‌. முன்னிரண்டடியிற்‌ 'பிறிது மொழிதலணி' யுளது. 


276. எனது எனது- என்னுடையது, என்னுடையது. என்று இருக்கும்‌- என்று (செலவு 


செய்யாது) இருக்கிற. ஏழை- அறிவில்லாத லோபி. 'யானும்‌ ' என்புழி உம்மை இறந்தது 
தழுவிய எச்சம்‌. தனது ஆயின்‌- தன்னுடையதானால்‌. வழங்கான்‌- பிறர்க்குக்‌ கொடான்‌. 
பயன்‌ துவ்வான்‌- இன்பப்பயனை அனுபவியான்‌. யானும்‌ அதனை அது- நானும்‌ அப்‌ 


பொருளை அப்படியே பிறர்க்குக்‌ கொடேன்‌; அனுபவியேன்‌. 


277. வழங்காத- (பிறர்க்கு ஒன்றுங்‌) கொடாத. நல்கூர்ந்தார்‌- தரித்திரர்‌. உய்ந்தார்‌- 
(துன்பங்களிற்‌) பிழைத்தார்‌. இழந்தார்‌ எனப்‌ படுதல்‌ உய்ந்தார்‌- இழந்தார்‌ எனப்‌ 
பிறரால்‌ இகழப்படுதலிற்‌ பிழைத்தார்‌. உழந்து அதனை காப்பு உய்த்தார்‌ - 
அப்பொருளை காப்பாற்றுகிற உழப்பினின்றும்‌ பிழைத்தார்‌. கல்லுதலும்‌ உய்ந்தார்‌- 
அப்பொருளைப்‌ புதைத்தற்குப்‌ பூமியைத்‌ தோண்டுகிற வருத்‌ தத்தினின்றும்‌ 
பிழைத்தார்‌. தம்‌ கை நோவ யாப்பு உய்ந்தார்‌- தமது கைகள்‌ நோகும்படி இறுகப்‌ 
பிடித்தலினின்றும்‌ பிழைத்தார்‌. உய்ந்த பல -(இங்ஙனம்‌ அவர்கள்‌) தப்பிப்‌ பிழைத்தவை 
இன்னும்‌ பலவுண்டு. 


278. தனது ஆக-(பொருள்‌) தனக்குரியதாயிருக்க. தான்‌ கொடான்‌- தான்‌ 
(அப்பொருளைப்‌ பிறர்க்குக்‌) கொடான்‌. தாயத்‌ தவரும்‌- ஞாதிகளும்‌ தமது ஆய 
போழ்தே- தம்முடைய தாயிருக்கும்போதே. கொடுப்பின்‌- (அதனைத்‌ தான்‌ பிறர்க்குக்‌) 
கொடுத்தால்‌. அவர்‌ கடியார்‌- அஞ்‌ ஞாதிகள்‌ விலக்கார்‌. தான்‌ கடியான்‌- (இறந்துபட்ட 
அவன்‌) வந்து விலக்கான்‌. 


279. இரவலர்‌- யாசகர்‌. கன்று ஆக- கன்றை ஒப்ப. ஈவார்‌- கொடுப்பவர்‌. ஆ ஆக- 
பசுவை ஒப்ப. விரசின்‌ சுரப்பது- உற்சாகத்தோடு பயன்‌ தருவதே. வண்மை ஆம்‌- ஈகைக்‌ 
குணமாம்‌. வல்லவர்‌ ஊன்ற வடி ஆ போல்‌- வலியவர்‌ அழுத்தி வருத்தப்‌ பால்‌ தருகிற 


பசுப்போல. வாய்‌ வைத்து கொல்ல- பல உபாயங்களைச்‌ செய்து வருத்த; 'நிந்தனை 


105 


செய்து வருத்த' எனவும்‌ , 'உறுப்புக்களிற்‌ கருவி கொண்டு வருத்த' எனவும்‌ பொருள்‌ 


கூறுப. 'கொல்லுதல்‌' ஈண்டு மிக்க துன்பஞ்‌ செய்தல்‌. சுரப்பது பயன்‌ தருவது. கீழ்‌ ஆம்‌- 
கீழ்மைக்‌ குணமாம்‌. 


260. ஈட்டலும்‌ - பொருளைத்‌ தேடுதலும்‌. ஒள்‌ பொருளை- சிறந்த பொருளை. கடு 
துன்பம்‌- மிக்க துன்பம்‌. கெடின்‌- (முழுவதும்‌) அழிந்தால்‌. துன்பக்கு- துன்பத்துக்கு; 
அத்துச்‌ சாரியை தொக்கது. உறைபதி- தங்குமிடமாம்‌. 'மற்று மற்றை' என்பன 
அசைகள்‌. 


29-ஆம்‌ அதிகாரம்‌ இன்மை 
(பொருளில்லாமையின்‌ இழிவை உணர்த்துவது.) 


அத்திட்ட கூறை அரைச்சுற்றி வாழினும்‌ 
பத்தெட்‌ டுடைமை பலருள்ளும்‌ பாடெய்தும்‌ 


ஒத்த குடிப்பிறந்தக்‌ கண்ணுமொன்‌ றில்லாதார்‌ 
செத்த பிணத்திற்‌ கடை. 261 


நீரினும்‌ நுண்ணிது நெய்யென்பார்‌, நெய்பினும்‌ 

யாரும்‌ அறிவர்‌ புகைநுட்பம்‌;- தேரின்‌ 

நிரப்பிடும்பை யாளன்‌ புகுமே, புகையும்‌ 

புகற்கரிய பூழை நுழைந்து. 262 


கல்லோங்‌ குயர்வரைமேற்‌ காந்தள்‌ மலராக்கால்‌ 
செல்லாவாம்‌ செம்பொறி வண்டினம்‌; -கொல்லைக்‌ 
கலாஅற்‌ கிளிகடியுங்‌ கானக நாட! 


இலாஅஅர்க்‌ கல்லை தமர்‌. 263 


உண்டாய போழ்தின்‌ உடைந்துழிக்‌ காகம்போல்‌ 

தொண்டா யிரவர்‌ தொகுபவே; -வண்டாய்த்‌ 

திரிதருங்‌ காலத்துத்‌ தீதிலிரோ என்பார்‌ 

ஒருவரும்‌ இவ்வுலகத்‌ தில்‌. 264 


பிறந்த குலமாயும்‌; பேராண்மை மாயும்‌ 
சிறந்ததங்‌ கல்வியும்‌ மாயும்‌ - கறங்கருவி 


106 


கன்மேற்‌ கழூஉங்‌ கணமலை நன்னாட! 


இன்மை தழுவப்பட்‌ டார்க்கு. 285 


உள்கூர்‌ பசியால்‌ உழைநசைதிச்‌ சென்றார்கட்கு 

உள்ளூ ரிருந்துமொன்‌ றாற்றாதான்‌; உள்ளூர்‌ 

இருந்துயிர்‌ கொன்னே கழியாது தான்போய்‌ 

விருந்தின னாதலே நன்று. 286 


நீர்மையே யன்றி நிரம்ப எழுந்ததங்‌ 
கூர்மையும்‌ எல்லாம்‌ ஒருங்கிழப்பர்‌; -கூர்மையின்‌ 
முல்லை அலைக்கும்‌ எயிற்றாய்‌! நிரப்பென்னும்‌ 


அல்லல்‌ அடையப்பட்‌ டார்‌. 267 


இட்டாற்றுப்‌ பட்டொன்‌ றிரந்தவர்க்‌ காற்றாது 

முட்டாற்றுப்‌ பட்டும்‌ முயன்றுள்ளூர்‌ வாழ்தலின்‌ 

நெட்டாற்றுச்‌ சென்று நிரைமனையிற்‌ கைந்நீட்டுங்‌ 

கெட்டாற்று வாழ்க்கையே நன்று. 288 


கடகஞ்‌ செறிந்ததங்‌ கைகளால்‌ வாங்கி 

அடகு பறித்துக்கொண் டட்டுக்‌-குடைகலனா 

உப்பிலி வெந்தைதின்‌ றுள்ளற்று வாழ்பவே, 

துப்புரவு சென்றுலந்தக்‌ கால்‌. 289 


ஆர்த்த பொறிய வணிகிளர்‌ வண்டினம்‌ 

பூத்தொழி கொம்பின்மேற்‌ செல்லாவா - நீர்த்தருவி 

தாழா வுயர்சிறப்பிற்‌ றண்குன்ற நன்னாட 

வாழாதார்க்‌ கில்லைத்‌ தமர்‌. (290) 


அரும்பொருள்‌ விளக்கம்‌ 


261. அத்து இட்ட கூறை- செந்நிறம்‌ பொருந்திய (கவி வஸ்திரத்தை); 'தையல்‌ 
நிறைந்த துணி' என்பதுமாம்‌. அரை- இடையில்‌. பத்து எட்டு உடைமை- பத்தாயினும்‌ 
எட்டாயினும்‌ பொருளை யுடைத்தாதல்‌. 'பத்து' 'எட்டு' என்பன ஆகுபெயர்‌. பாடு 
எய்தும்‌- பெருமையடையும்‌. ஒன்று இல்லாதார்‌- சிறிதும்‌ பொருளில்லாதவர்‌. செத்த 
பிணத்தின்‌ கடை - உயிர்‌ நீங்கிய உடம்பாகிய பிணத்தினுங்‌ கடைப்பட்டவ ராவர்‌. 


107 


282. நீரினும்‌- (மற்றெல்லாப்‌ பொருள்களினும, நுட்பமான) நீரைக்‌ காட்டிலும்‌. 
நுண்ணிது- நுட்பமானது. 'நெய்யினும்‌ புகை நுட்பம்‌ யாரும்‌ அறிவர்‌' என மாற்றுக. 
தேரின்‌- ஆராயின்‌. இரப்பு இடும்பை ஆளன்‌- யாசித்தலாகிய துன்பத்தை யாள்பவன்‌. 
ஈண்டுக்‌ காரணத்தைக்‌ காரியமாக உபசரித்தார்‌.; அன்றி, 'யாசித்தலா லாகியதுன்பத்தை 
யாள்பவன்‌' என்பதுமாம்‌. 'நிரப்பு இடும்பை ஆளன்‌' எனப்‌ பிரித்து, 'வறுமைத்‌ 
துன்பத்தை யாள்பவன்‌' என்பது மொன்று. பூழை- துவாரத்துள்‌. 'நுழைந்து புகும்‌' என்க. 
'உயர்வு நவிற்சி யணி' காண்க. 


283. கல்‌ ஓங்கு உயர்வரைமேல்‌- கற்களால்‌ வளர்ந்துள்ள உயர்ந்த மலையின்மேல்‌. 
செம்‌ பொறி- சிவந்த புள்ளிகளையுடைய. 'மலராக்கால்‌ வண்டினம்‌ செல்லாவாம்‌' 
என்பது முடிபு. கொல்லை- தினைப்புனத்தில்‌. கலாஅல்‌- கற்களைக்கொண்டு; 
'இரத்தினங்களால்‌' என்றுமாம்‌. கிளி கடியும்‌- (தினைக்‌ கதிரைக்‌ கவர வரும்‌) 
கிளிகளைக்‌ (குறப்பெண்கள்‌) ஓட்டுகின்ற . இலா ௮ அர்க்கு- வறியர்க்கு. தமர்‌ இல்லை- 
(விரும்பி வரும்‌) இனத்தவர்‌ இலராவர்‌,. இஃ தெடுத்துக்காட்டுவமை. அளபெடை 
இரண்டும்‌ செய்யுளோசை நிறைப்பன . 


284. உண்டாய போழ்தின்‌- செல்வம்‌ உளதாங்‌ காலத்தில்‌. 'இன்‌' என்பது சாரியை. 
உடைந்துழி- (உடம்பு உயிர்‌ நீங்கிச்‌) சிதைந்த விடத்து; அகரந்‌ தொக்கது. காகம்போல்‌- 
(அதனைத்‌ தின்பதற்கு) அளவில்லாத காக்கைகள்‌ (வந்து சேர்வது போல). தொண்டு 
ஆயிரவர்‌ தொகுப- ஆயிரம்‌ பெயர்‌ அடிமைகளாய்‌ (வந்து) சேர்வர்‌. வண்டாய்‌ திரிதரும்‌ 
காலத்து- (உணவுவேண்டி) வண்டைப்போலப்‌ பலவிடத்தும்‌ அலையுங்‌ காலத்தில்‌; 
'ஆய்‌' என்பது உவம வுருபு. தீது இலிரோ என்பார்‌- (அவரை நோக்கி நீர்‌) 
துன்பமில்லாது இருக்கிறீரோ' என்று க்ஷேமம்‌ விசாரிப்பார்‌. இல்‌- 


265. பிறந்த குலம்‌ மாயும்‌- பிறந்த நற்குடியின்‌ பெருமை அழியும்‌. ஆண்மை- (நிறை, 
பொறை. ஓர்ப்பு, கடைப்பிடி என்னும்‌) ஆண்மைக்‌ குணங்கள்‌; வீரகுணங்க 
ளெனினுமாம்‌. கல்வியும்‌ - கல்வித்‌ திறமையும்‌. கறங்கு- ஒலிக்கின்ற. கல்மேல்‌- 
கற்களின்‌ மேல்‌ (விழுந்து). கழூஉம்‌- கழுவுகின்ற. இனி, 'கற்களின்‌ மேற்‌ பிறத்தைக்‌ 
கழுவுகின்ற' என்றுரை பகர்வாரு முளர்‌. கணம்‌- கூட்டமாகிய. இன்மை தழுவப்‌ 


பட்டார்க்கு- வறுமையாற்‌ சாரப்பட்டார்க்கு. 


266. உள்‌- வயிற்றினுள்‌. கூர்‌- மிகுந்த. உழை- தன்னிடம்‌. நசைஇ- (ஒன்றைப்‌ பெற) 
விரும்பி. இது சொல்லிசை யளபெடை. உள்‌ ஊர்‌ இருந்தும்‌- ஊர்க்குள்‌ இருந்தும்‌; 'உள்‌ 
ஊர்‌' என்பது இலக்கணப்‌ போலி. ஒன்று ஆற்றாதான்‌- ஓர்‌ உதவியுஞ்‌ செய்ய மாட்டாத 


108 


வறியவன்‌. உயிர்‌- (தனது) வாழ்நாளை; இஃதாகுபெயர்‌. கொன்னே- வீணாக. போய்‌- 
வேற்றூர்க்குப்‌ போய்‌. விருந்தினன்‌ ஆவதே -(ஒருவனுக்கு) விருந்தினனாக 
உண்டிருத்தலே; 'விருந்து' என்பதன்‌ செம்பொருள்‌ 'புதுமை' என்பதாம்‌. 


287. நீர்மையே அன்றி- (தமது) நற்குணங்களையே யல்லாது. நிரம்ப எழுந்த- 
குறைவின்றி யுயர்ந்த. கூர்மையும்‌- அறிவின்‌ நுட்பத்தையும்‌. எல்லாம்‌- மற்றுமுள்ள 
சிறப்புக்க ளெல்லாவற்றையும்‌. ஒருங்கு இழப்பர்‌- ஒருசேர இழந்து விடுவர்‌;. 
கூர்மையின்‌- கூர்மையுடைமையால்‌; 'இன்‌' என்பது ஏதுப்‌ பொருளின்‌ வந்த ஐந்தனுருபு, 
'இன்‌' என்பது சாரியை எனக்‌ கொள்வாருமுளர்‌. அலைக்கும்‌- வருத்துகின்ற . 
எயிற்றாய்‌- பற்களை யுடையவளே! இது மகடூஉ முன்னிலை. நிரப்பு- வறுமை; 
(எல்லாப்‌ பொருள்களும்‌) நிரம்பி யிருத்தலைக்‌ குறிக்கும்‌ 'நிரப்பு' என்னும்‌ முதனிலை 


திரிந்த தொழிற்‌ பெயர்‌, எதிர்மறை இலக்கணை (விபரீத லக்ஷணையயால்‌, 
பொருளொன்று மில்லாமையைக்‌ குறிப்ப தாயிற்‌ றென்க. அல்லல்‌- துன்பம்‌. 


'நிரப்பென்னும்‌ அல்லல்‌' எனக்‌ காரணத்தைக்‌ காரியமாக உபசரித்தார்‌. 


288. இட்டு- அல்பமாகிய. இஃதிப்‌ பொருட்டாதலை, 'ஆகா றளவிட்டி தாயினுங்‌ 
கேடில்லை' என்னுந்‌ திருக்குறளானுந்‌ தெரிக. ஆறுபட்டு -(வறுமையின்‌) 
வழியினகப்பட்டு. ஆற்றாது- கொடுக்க மாட்டாது. மூட்டு ஆறுபட்டு - தடைபட்ட 
வழியிற்‌ பொருந்தி. முயன்று (தன்‌ வயிறு ஓம்பு லொன்றற்குமே)முயற்சி செய்து. நெடு 
ஆறு சென்று-தூரமான வழியிற்‌ போய்‌. நிரைமனையில்‌-வரிசையா யுள்ள வீடுகளில்‌. 
கை ஏற்கும்‌-(பிச்சை வாங்கு தற்கு)கையை நீட்டுகிற. கெடு ஆறு வாழ்க்கையே-கெட்ட 


வழியில்‌ வாழ்தலே; 'கெட்டவாறு' என்பது 'கெட்டாறு' எனப்‌ பெயெரெச்ச வீறு தொக்கு 
நின்றது; இனி, 'கெடு' முதனிலைத்‌ தொழிற்‌ பெயர்‌ எனினுமாம்‌. இப்‌ பாட்டின்‌ கருத்து 


இவ்வதிகாரத்தின்‌ ஆறாம்‌ பாட்டின்‌ கருத்தே யாயினும்‌, இந்நூலினு ளொவ்வொரு 
பாடலும்‌ ஒவ்வொருவராற்‌ பாடப்‌ பெற்ற்மையிற்‌ கூறியது கூறலென்னுங்‌ குற்றமின்றா 
மென்க. 


289. கடகம்‌ - கடகமென்னுங்‌ கைவளைகள்‌. செறிந்த- பொருந்திய. வாங்கி-(பல 
தூறுகளை) வளைத்திழுத்துத்‌ தள்ளி. அடகு-கீரைகளை. அட்டு-சமைத்து. குடை 
கலன்‌ஆ-பனங்‌ குடை முதலியனவே உண்கலனாகக்‌ கொண்டு, 'குடை' என்பது இப்‌ 
பொருளாதாதலை 'தோணல முண்டு துறக்கப்‌ பட்டோர்‌, வேணீருண்ட 
குடையோரன்னர்‌' என்னுங்‌ கலித்தொகையினுங்‌ காண்க. உப்பு இலி வெந்தை- 
உப்பில்லாத (அந்த) வெந்த கீரையை; 'வெந்தை' எனபதன்கண்‌ 'வே' எனபது பகுதியும்‌, 
'ஐ' என்பது வினைமுதற்‌ பொருள்‌ விகுதியுமாம்‌. உள்‌ அற்று-ஊக்க மழிந்து. துப்புரவு- 


109 


அனுபவிக்கப்படும்‌ பொருள்கள்‌. சென்று உலந்தக்கால்‌- அழிந்தொழியு மாயின்‌; 'கால்‌' 
என்பது எதிர்கால வினையெச்ச விகுதி. 


290. ஆர்த்த-நிறைந்த. பொறிய-புள்ளிகளை யுடைய. அணிகிளர்‌-அழகு மிக்க. பூத்து 
ஒழி-பூப்‌ பூத்து மாறின. செல்லா ஆம்‌- போகாவாம்‌. நீர்த்து-நீர்வள முடையதாகிய. 
தாழா-இடையறாது பாய்கின்ற; இஃ தெடுத்துக்‌ காட்டுவமை. இப்‌ பாட்டு இவ்வதி 
காரத்தின்‌ மூன்றாம்‌ பாட்டோடு ஒத்த கருத்துடையது. 


30 - ஆம்‌ அதிகாரம்‌ - மானம்‌ 


திருமதுகை யாகத்‌ திறனிலார்‌ செய்யும்‌ 
பெருமிதங்‌ கண்டக்‌ கடைத்து - மெரிமண்டிக்‌ 
கானந்‌ தலைப்பட்ட தீப்போற்‌ கனலுமே 


மான முடையார்‌ மனம்‌. (291) 


என்பா யுகினு மியல்பிலார்‌ பின்சென்று 
தம்பா டுரைப்பரோ தம்முடையார்‌ - தம்பா 


டுரையாமை முன்னுணரு மொண்மை யுடையார்க்‌ 


குரையாரோ தாமுற்ற நோய்‌. (292) 


யாமாயி னெம்மில்லங்‌ காட்டுதுந்‌ தாமாயிற்‌ 
காணவே கற்பழியு மென்பார்போ - னாணிப்‌ 
புறங்கடை வைத்தீவர்‌ சோறு மதனான்‌ 


மறந்திடுக செல்வர்‌ தொடர்பு. (293) 


இம்மையு நன்றா மியனெறியுங்‌ கைவிடா 
தும்மையு நல்ல பயத்தலாற்‌ - செம்மையி 
னானங்‌ கமழுங்‌ கதுப்பினாய்‌ நன்றேகாண்‌ 


மான முடையார்‌ மதிப்பு. (294) 


பாவமு மேனைப்‌ பழியும்‌ படவருவ 
சாயினுஞ்‌ சான்றவர்‌ செய்கலார்‌ சாத 
லொருநா ளொருபொழுதைத்‌ துன்ப மவைபோ 


லருநவை யாற்றுத லின்று. (295) 


மல்லன்மா ஞாலத்து வாழ்ப வருளெல்லாஞ்‌ 


110 


செல்வ ரெனினுங்‌ கொடாதவர்‌ - நல்கூர்ந்தார்‌ 
நல்கூர்ந்தக்‌ கண்ணும்‌ பெருமுத்‌ தரையரே 


செல்வரைச்‌ சென்றிரவா தார்‌. (296) 


கடையெலாங்‌ காய்பசி யஞ்சுமற்‌ றேனை 
இடையெலா மின்னாமை யஞ்சும்‌ - புடைபரந்த 
விற்புருவ வேனெடுங்‌ கண்ணாய்‌ தலையெல்லாஞ்‌ 


சொற்பழி யஞ்சி விடும்‌. (297) 


நல்லர்‌ பெரிதளியர்‌ நல்கூர்ந்தா ரென்றெள்ளிச்‌ 
செல்வர்‌ சிறுநோக்கு நோக்குங்காற்‌ - கொல்ல 
னுலையூதுந்‌ தீயேபோ லுள்கனலுங்‌ கொல்லோ 


தலையாய சான்றோர்‌ மனம்‌. (298) 


நச்சியார்க்‌ கீயாமை நாணன்று நாணாளு 

மச்சத்தா னாணுத னாணன்றா - மெச்சத்தின்‌ 

மெல்லிய ராகித்தம்‌ மேலாயார்‌ செய்தது 

சொல்லா திருப்பது நாண்‌. (299) 


கடமா தொலைச்சிய கானுறை வேங்கை 


இடம்வீழ்ந்த துண்ணா திறக்கு - மிடமுடைய 
வானகங்‌ கையுறினும்‌ வேண்டார்‌ விழுமியோர்‌ 


மான மழுங்க வரின்‌. (300) 


அரும்பொருள்‌ விளக்கம்‌ 


291. திருமதுகை ஆக- செல்வம்‌ (தன்னிடம்‌) வலியுடைத்தாக (அது கொண்டு 
செருக்கி). திறன்‌ இலார்‌- தக்க நற்குணமில்லாதார்‌. பெருமிதம்‌- வரம்பு கடந்த 
செய்கையை. கண்டக்‌ கடைத்தும்‌- காணினும்‌. ; இதன்கண்‌ 'து' என்பது பகுதிப்பொருள்‌ 
விகுதி யென்ப; உம்மை இழிவு சிறப்பு. எரி மண்டி- எரிதலொடு பொருந்தி. 'எரி' என்பது 
முதனிலைத்‌ தொழிற்பெயர்‌. கானம்‌- காட்டில்‌. தலைப்பட்ட- பற்றி யெழுந்த. கனலும்‌- 
கொதிக்கும்‌. 'மானமாவது தம்‌ நிலையிற்‌ றாழாமையுந்‌ தெய்வத்தாற்‌ றாழ்வு வந்துழி 


உயிர்‌ வாழாமையுமாம்‌' என்றார்‌ பெரியார்‌. 'மனம்‌ கனலும்‌' என்க. 


292. என்பு ஆய்‌ உகினும்‌ - (உணவின்மையால்‌ தமது உடம்பு) எலும்பளவாகிச்‌ 


சிதையினும்‌. இயல்பு இலார்‌- நற்குணமில்லாத செல்வரது. 'பின்‌' என்பது ஈண்டு இடம்‌. 


111 


தம்பாடு உரைப்பரோ- தமது வருத்தத்தைச்‌ சொல்லி யிரப்பரோ; இரவாரென்றபடி. தம்‌ 
உடையார்‌- தமது மானத்தைக்‌ காக்கும்‌ இயல்‌ புடையார்‌. முன்‌ உணரும்‌- (உரைப்பதன்‌) 
முன்‌ (குறிப்பினால்‌) அறிந்து உதவத்தக்க. 'முன்‌' என்பது காலமுன்‌. ஒண்மை- கூரறிவு. 


'தாம்‌ உள்ள நோய்‌ உரையாரோ' என்க; உரைப்பர்‌ என்றபடி. 
த ந றபடி 


293. யாம்‌ ஆயின்‌ - வறியவராகிய யாமெனின்‌; இது கவி வறியரை உளப்படுத்துக்‌ 
கூறியது. எம்‌ இல்லம்‌ காட்டுதும்‌- (விருந்தினர்க்கு உணவு பரிமாறுங்கால்‌) எமது 
மனையாளை (அவர்‌) காண இசைவோம்‌. தாம்‌ ஆயின்‌- செல்வச்‌ 


செருக்குடையாரெனின்‌. காணவே- காணினும்‌. நாணி- கூசி. 'புறங்கடை' என்பது முன்‌ 
பின்னாக மாறிய ஆறாம்வேற்றுமைத்‌ தொகையாகலின்‌ , இலக்கணப்‌ போலி யென்க. 
'சோறும்‌' என்புழி உம்மை இழிவு சிறப்பு. தொடர்பு- நட்பை. இனி, 'இல்லம்‌' என்பதற்கு 
'வீடு' என்றும்‌ 'கற்பு' என்பதற்கு 'உறுதி' என்றும்‌ பொருள்‌ கூறுவாருமுளர்‌. இது 
தற்குறிப்பேற்றம்‌. 


294. இயல்‌ நெறியுங்‌ கைவிடாது- நல்லொழுக்கத்தையுஞ்‌ சிறிதும்‌ விடாமல்‌. 
உம்மையும்‌- மறுமையினும்‌. நல்ல- புண்ணியப்‌ பயன்களை ; இது பெயர்‌. பயத்தலால்‌- 
தருதலால்‌. செம்மையின்‌- நன்றாக. நானம்‌- கஸ்தூரி. கதுப்பினாய்‌- கூந்தலை 
யுடையாளே! 'காண்‌' என்பது அசை. மதிப்பு- கொள்கை. ; 'பிறரால்‌ நன்கு 


மதிக்கப்படுதல்‌' என்பாருமுளர்‌. 


295. பாவமும்‌- (விடாது பின்‌ செல்வதாகிய) பாவமும்‌. ஏனைபழியும்‌- அஃதல்லாத 
(இவ்வுலகத்து நிலைப்பதாகிய) பழியும்‌. பட- உண்டாகும்படி. வருவ- 
நேருங்காரியங்களை; இது பெயர்‌. சாவினும்‌- மரணம்‌ நேர்வதாயினும்‌. சான்றவர்‌- 
(நற்குண நற்‌ செய்கை நிறைந்த) பெரியோர்‌. செய்கலார்‌- செய்யமாட்டார்‌. 'பொழுதை' 
என்பது ஐயீற்றுடைக்‌ குற்றுகரம்‌. அரு நவை- நீக்குதற்குரிய அப்‌ பழிபாவமாகிய 
குற்றங்களை. ஆற்றுதல்‌- செய்தல்‌. 


296. மல்லல்‌- 'மல்லல்‌ வளனே' என்பது சூத்திரம்‌. 'வாழ்பவருள்‌' என்புழி 'உள்‌' 
என்னும்‌ ஏழனுருபு கூட்டிப்பிரித்தற்‌ பொருட்டு. கொடாதவர்‌- ஈயாதார்‌. நல்கூர்ந்தார்‌- 
வறியரேயாவர்‌., 'செல்வரை சென்று இரவாதார்‌ பெருமுத்தரையரே' என்க. 'செல்வரை' 
என்புழி இரண்டனுருபை ஏழாவதாக்குக; இது வேற்றுமை மயக்கம்‌. 'பெருமுத்தரையர்‌ 
என முன்னும்‌ வந்தமை காண்க; இவர்‌ ஆசிரியர்‌ காலத்திருந்த கொடைக்குண மிக்க 
திருவாளராதல்‌ வேண்டும்‌. 


112 


297. கடை எலாம்‌- அதமர்கள்‌ யாவரும்‌; காய்‌- வருத்துகின்ற. 'அஞ்சும்‌' என்பத 
செய்யுமென்முற்று; 'கடை' என்பது சொல்லளவிற்‌ பால்‌ பகா வஃறிணைப்‌ 
பெயராதலின்‌ அது கொண்டு முடிந்தது. இன்னாமை- துன்பத்திற்கு. புடை- 
பக்கங்களில்‌, தலையெல்லாம்‌- உத்தமர்‌ யாவரும்‌. சொல்பழி- (உலகத்தாருடைய) 
சொல்லால்‌ வருகின்ற பழிக்கு. 


298. பெரிது அளியர்‌- மிக்க கருணையுடையவர்‌. நல்கூர்ந்தார்‌ -(இதுபொழுது) 
வறியராயினர்‌. எற்றி- இகழ்ந்து. சிறுநோக்கு- அருகிய பார்வையால்‌. கொல்லன்‌- 
கருமானது. உலை ஊதும்‌- உலைக்களத்தில்‌ ஊதுகின்ற. உள்‌ கனலும்‌- 


மனங்கொதிக்கும்‌ . ; 'கொல்‌, ஓ' என்பன அசை நிலைகள்‌. 


299. நச்சியார்க்கு- (ஒன்றை) விரும்பித்‌ (தம்மிடம்‌) வந்தவர்க்கு. நாண்‌ அன்று- 
நாணம்‌ ஆகாது. நாள்‌ நாளும்‌- தினந்‌ தோறும்‌. அச்சத்தால்‌- (அஞ்சவேண்டிய 
காரியங்களுக்கு) அஞ்சுதலால்‌. நாணுதல்‌- வெள்குதலும்‌. எச்சத்தின்‌- (செல்வக்‌) குறை 
வினையுடைய. மெல்லியர்‌ ஆகி- அற்பர்களா யிருக்கையில்‌. இஃ தெச்சத்‌ திரிபு. தம்‌ 
மேலாயார்‌ செய்தது- தம்மினும்‌ மேலான செல்வர்கள்‌ தமக்குச்‌ செய்த எளிமையை. 
சொல்லாது இருப்பது- வெளிச்‌ சொல்லாதிருத்தல்‌. இனி, பின்‌ வாக்கியத்திற்கு 'தாஞ்‌ 
செல்வங்‌ குன்றி யிருக்கையில்‌ தம்மினும்‌ மேலான செல்வர்‌ தமக்குச்செய்த 
உபகாரத்தைப்‌ பலரும்‌ அறிய எடுத்துக்கூறி நன்றி பாராட்டாமை நாணத்திற்‌ கேதுவா 
மென்பாரு முளர்‌. 


300. கடமா- யானையை. மதமுடைமையின்‌ யானைக்குக்‌ 'கடமா' என்பது 
காரணப்பெயராயிற்‌ றென்க. இனி, 'கடம்‌ ஆ' எனப்‌ பிரித்துக்‌ 'காட்டுப்பசு' என்றுரை 
பகர்வாரு முளர்‌. தொலைச்சிய- கொன்ற. கான்‌ உறை- காட்டில்‌ வசிக்கின்ற. வேங்கை- 


பெரும்புலியானது. இடம்‌ வீழ்ந்தது- இடப்பக்கம்‌ வீழ்ந்ததை. உண்ணாது இறக்கும்‌- 
தின்னாமலே சாகும்‌. புலி மிகப்‌ பசிப்பினும்‌ இடப்பக்கத்தின்‌ வீழ்ந்த 


துண்ணாமையையும்‌ அது யானையைக்‌ கொல்லும்‌ வலியினதாதலையும்‌ , அது 
மனவுறுதி யுடையார்க்கு உவமையாதலையும்‌ 'கடுங்கட்‌ கேழ லிடம்பட வீழ்ந்தென, 
வன்றவ ணுண்ணா தாகி வழிநாட்‌, பெருமலை விடரகம்‌ புலம்ப வேட்டெழுந்‌, 
திருங்களிற்‌ றொருத்த னல்வலம்‌ படுக்கும்‌, புலிபசித்‌ தன்ன மெலிவி லுள்ளத்‌ துரனுடை 
யாளர்‌ கேண்மையோ,டியைந்த வைக லுளவாகியரோ' என்னும்‌ புறப்பாட்டானுந்‌ 
தெரிந்து கொள்க. இடம்‌ உடைய - செல்வமுடைய; 'இடம்‌' என்பது 
இப்பொருட்டாதலை 'இடனில்‌ பருவத்து மொப்புரவிற்‌ கொல்கார்‌' 'இடமில்லாக்காலும்‌ 
' (திருக்குறள்‌) என்னும்‌ பிரயோகங்களாலுந்‌ தெளிக. இதற்கு 'விசாலமான' எனப்‌ 
பொருளுரைப்பாருமுண்டு. வான்‌ அகம்‌- சுவர்க்கம்‌. கையுறினும்‌-(முயற்சியின்றிக்‌) 
கிடைப்பினும்‌. வேண்டார்‌ - (அச்சுவர்க்கத்தையும்‌) விரும்பார்‌. விழுமியோர்‌-சீரியோர்‌. 


அழுங்க-கெட, வரின்‌-வருவதாயின்‌. 


113 


31-ஆம்‌ அதிகாரம்‌ - இரவச்சம்‌ 


நம்மாலே யாவரிந்‌ நல்கூர்ந்தா ரெஞ்ஞான்றுந்‌ 

தம்மாலா மாக்க மிலரென்று - தம்மை 

மருண்ட மனத்தார்பின்‌ செல்பவோ தாமுந்‌ 

தெருண்ட வறிவி னவர்‌. (301) 


இழித்தக்க செய்தொருவ னார வுணலிற்‌ 
பழித்தக்க செய்யான்‌ பசித்த றவறோ 
விழித்திமைக்கு மாத்திரை யன்றோ வொருவ 


னழித்துப்‌ பிறக்கும்‌ பிறப்பு. (302) 


இல்லாமை கந்தா விரவு துணிந்தொருவர்‌ 
செல்லாரு மல்லர்‌ சிறுநெறி - புல்லா 
அகம்புகுமி னுண்ணுமி னென்பவர்மாட்‌ டல்லான்‌ 


முகம்புகுத லாற்றுமோ மேல்‌. (303) 


திருத்தன்னை நீப்பினுந்‌ தெய்வம்‌ செறினு 
முருத்த மனத்தோ டுயர்வுள்ளி னல்லா 
லருத்தஞ்‌ செறிக்கு மறிவிலார்‌ பின்சென்‌ 


றெருத்திறைஞ்சி நில்லாதா மேல்‌. (304) 


கரவாத திண்ணன்பிற்‌ கண்ணன்னார்‌ கண்ணு 
மிரவாது வாழ்வதாம்‌ வாழ்க்கை - யிரவினை 
உள்ளுங்கா லுள்ள முருகுமா லென்கொலோ 


கொள்ளுங்காற்‌ கொள்வார்‌ குறிப்பு. (305) 


இன்னா வியைக வினிய வொழிகென்று 
தன்னையே தானிரப்பத்‌ தீர்வதற்‌ - கென்னைகொல்‌ 
காதல்‌ கவற்றும்‌ மனத்தினாற்‌ கண்பாழ்பட்‌ 


டேதி லவரை யிரவு. (306) 


என்றும்‌ புதியார்‌ பிறப்பினு மிவ்வுலகத்‌ 
தென்று மவனே பிறக்கலான்‌-குன்றின்‌ 
பரப்பெலாம்‌ பொன்னொழுகும்‌ பாயருவி நாட 


இரப்பாரை யெள்ளா மகன்‌. (307) 


114 


புறத்துத்தன்‌ னின்மை நலிய வகத்துத்தன்‌ 
னன்ஞான நீக்கி நிறீஇ யொருவனை 
ஈயா யெனக்கென்‌ றிரப்பானே லந்நிலையே 


மாயானோ மாற்றி விடின்‌. (308) 


ஒருவ ரொருவரைச்‌ சார்ந்தொழுக லாற்றி 
வழிபடுதல்‌ வல்லுத லல்லாற்‌-பரிசழிந்து 
செய்யீரோ வென்னானு மென்னுஞ்சொற்‌ கின்னாதே 


பையத்தான்‌ செல்லு நெறி. (309) 


பழைமைகந்‌ தாகப்‌ பசைந்த வழியே 

கிழமைதான்‌ யாதானுஞ்‌ செய்க-கிழமை 

பொறாஅ ரவரென்னிற்‌ பொத்தித்தந்‌ நெஞ்சத்‌ 

தறாஅச்‌ சுடுவதோர்‌ தீ. (310) 


அரும்பொருள்‌ விளக்கம்‌ 


301. நம்மாலே ஆவர்‌-நம்மாலேயே வாழ்வார்கள்‌; ஏகாரம்‌ பிரிநிலை. தம்மால்‌ ஆம்‌ 
ஆக்கம்‌ இலர்‌ - தமது முயற்சியால்‌ தேடுஞ்‌ செல்வமுடையரல்லர்‌. தம்மை மருண்ட - 
தம்மைத்‌ தாமே(மதித்து) மயங்கின. தெருண்ட அறிவினவர்‌-தெளிந்த 
அறிவுள்ளவர்களும்‌.செல்பவோ - செல்வார்களோ? செல்லாரென்றபடி; ஓகாரம்‌ 


எதிர்மறை.'தாம்‌' என்பது அசைநிலை. 


302. இழித்தக்க - இழித்துக்‌ கூறத்தக்க செயல்களை. ஆர-(வயிறு) நிரம்ப. உணவின்‌- 
உண்ணுதலையுங்‌ காட்டில்‌. பழித்தக்க-பழித்தக்க செயல்களை. 'செய்யான்‌' என்பது 
முற்றெச்சம்‌. தவறோ-குற்றமுடைத்தோ? அழித்து-அழிந்து எதுகை நோக்கி இது 
வலித்தல்‌ விகாரம்‌ பெற்றது. பிறக்கும்‌ (மறுபடி) பிறக்கின்ற. விழித்திமைக்கும்‌ 
மாத்திரை யன்றோ (மூடின கண்ணைத்‌) திறந்து இமை கொட்டுதலாகிய அளவுடைய 
தன்றோ? 'இயல்பெழு மாந்த ரிமை நொடி மாத்திரை' என்றார்‌ நன்னூலாரும்‌. அன்றி, 
'இமைத்து விழிக்கின்ற பொழுதாயிருக்கு'மென விகுதி பிரித்துக்‌ கூட்டினுமாம்‌; இனி, 
'உறங்கிக்‌ கண்‌ விழிக்கும்‌ அளவன்றோ' என்பது மொன்று; 'உறங்குவது போலுஞ்‌ 
சாக்கா டுறங்கி, விழிப்பது போலும்‌ பிறப்பு' எனத்‌ திரு வள்ளுவனாரும்‌, 'பிறந்தவர்‌ 


சாதலு மிறந்தவர்‌ பிறத்தலும்‌, உறங்கலும்‌ விழித்தலும்‌ போன்ற துண்மையின்‌' எனச்‌ 
சீத்தலைச்‌ சாத்தனாருங்‌ கூறியிருத்தல்‌ காண்க. 


115 


303. இல்லாமை-வறுமை. கந்துஆ-காரணமாக, 'கந்து' என்பது 'கிழங்கு' இங்குக்‌ 
காரணத்திற்கு இலக்கணை; 'பற்றுக்‌ கோடாக' எனப்‌ பொருளுரைத்தலுமாம்‌. இரவு 
துணிந்து- இரத்தற்கு (மனந்‌) துணிந்து. 'சிறுநெறி செல்வாரும்‌ அல்லர்‌ என மாற்றி, 
'அல்ப வழியில்‌ போகாதிரார்‌'எனப்‌ பொருளுரைக்க. புல்லா-தழுவிக்கொண்டு. அகம்‌ 
புகுமின்‌-எமது வீட்டிற்கு வாரும்‌. முகம்‌ புகுதல்‌-முகஞ்‌ (சுளித்துக்‌) காட்டுதலையும்‌; 
ஈண்டு இழிவு சிறப்பும்மை விகாரத்தாற்‌ றொக்கது. ஆற்றுமோ?-பொறுப்பார்களோ? 
பொறாரென்றபடி. மேல்‌-மேலோர்‌; இது பண்பாகுபெயர்‌. 


304. திரு-இலக்குமி. நீப்பினும்‌-கைவிடினும்‌. செறினும்‌- கோபித்து வருந்தினும்‌. 
உருத்த மனத்தொடு-ஊக்கங்கொண்ட மனத்துடனே. உயர்வு உள்ளின்‌ அல்லால்‌ -(தன்‌) 


மேன்மையை நினைத்தலேயன்றி. அருத்தம்‌ செறிக்கும்‌-(உலோபத்தாற்‌) பொருளைச்‌ 
சேர்த்து வைக்கும்‌. எருத்து இறைஞ்சி-பிடர்‌ வளைந்து அஃதாவது தலை குனிந்து. 
நில்லாது-நில்லான்‌. 'ஆம்‌' என்பது அசை. மேல்‌-மேன்மைக்‌ குணமுடையவன்‌. 


305. கரவாத-(யாசகர்களுக்குப்‌ பொருளை) ஒளிக்காத. திண்‌ அன்பின்‌-உறுதியான 
அன்பினையுடைய. கண்‌ அன்னார்‌- உறுப்புகளிற்‌ சிறந்த கண்போல மக்களிற்‌ சிறந்த 
மேலோரிடத்தும்‌. இரவினை உள்ளுங்கால்‌-யாசித்தலாகிய தொழிலை நினைக்கும்‌ 
பொழுதே. உள்ளம்‌ உருகும்‌-மனங்‌ கரைந்தழிகின்றது. கொள்ளுங்கால்‌-(ஒருவர்‌ ஒரு 
பொருளைக்‌ கொடுக்கத்‌ தாம்‌) ஏற்கும்போது. கொள்வார்‌ குறிப்பு-(அப்படி) ஏற்றுக்‌ 
கொள்வாரது மனக்‌ கொள்கை. என்‌ கொலோ-என்ன படித்தாகுமோ? ஓகாரம்‌ 


இரக்கப்பொருளது, 'கொல்‌' என்பது அசை. 


306. இன்னா-துன்பங்கள்‌. இயைக-(நம்மைப்‌) பொருந்தக்‌ கடவன.இனிய- 
இன்பங்கள்‌. ஒழிக-(நம்மின்று) நீங்கக்‌ கடவன. தான்‌ நிரப்ப-தான்‌ நிரம்பச்‌ 
செய்தலினால்‌; அஃதாவது திருப்திப்‌ படுத்துவதனால்‌, இனி, 'இரப்ப' எனப்‌ பிரித்து 'தன்‌ 
மனத்தையே தான்‌ வேண்டிக்‌ கொள்ளுதலினால்‌' என்பதுமாம்‌. தீர்வதற்கு-நீங்கிப்‌ 
போம்‌ வறுமைக்கு. காதல்‌ கவற்றும்‌ மனத்தினால்‌-பொருளாசையானது வருத்துகின்ற 
மனத்தோடு கூடி. கண்‌ பாழ்பட்டு-கண்கள்‌ பொலிவிழக்கப்‌ பெற்று; 'அறிவிழிந்து' 
எனினுமாம்‌. ஏதிலரை இரவு- அயலாரை யாசித்தல்‌. என்னை கொல்‌- எனன பயன்‌ 
கருதியோ? 


307. புதியார்‌ பிறப்பினும்‌- புதியராய்‌ மனிதர்‌ பிறந்து கொண்டிருப்பினும்‌; என்றும்‌ 
அவனே பிறக்கலான்‌- அவனே எப்‌ பொழுதும்‌ பிறவாதவன்‌. ஏகாரம்‌ பிரிநிலை. 


இரப்பாரை எள்ளா மகன்‌- யாசகர்களை இகழாத மனிதனே. 'மகன்‌ அவனே என்றும்‌ 


116 


பிறக்கலான்‌' என்‌ றியைக்க. நற்கதி யடைதல்‌ பற்றி யேனும்‌ அத்‌ தன்மையரைக்‌ 


காண்டல்‌ கூடாமை பற்றி யேனும்‌ 'இரப்பாரை எள்ளா மகன்‌ பிறக்கலான்‌' 
என்றாரென்க. 


308. புறத்து- வெளியிலே அஃதாவது உடம்பிலே. இன்மை வறுமை. நலிய- வருந்த. 
இது பிறவினைப்‌ பொருளது. அகத்து- மனத்தில்‌. நல்‌ ஞானம்‌ நீக்கி- நல்லறிவை 
ஒழித்து. நிறீஇ- (அறியாமையை) நிலைநிறுத்தி. ஈயாய்‌- கொடுப்பாய்‌. இரப்பானேல்‌- 
யாசிப்பானாயின்‌; அந்‌ நிலையே - அவ்விடத்திலேயே. அல்லது அப்‌ பொழுதே. 
மாயானோ- இறவானோ. ஓகாரம்‌ - இரக்கமும்‌ வினாவுமாம்‌. மாற்றி விடின்‌- (செல்வன்‌ 
இல்லை யென்று) மறுத்து விடுவானாயின்‌. 


309. ஒருவர்‌ - வறியரொருவர்‌. ஒருவரை- செல்வ ரொருவரை. சார்ந்து ஒழுகல்‌; 
ஆற்றி வழிபடுதல்‌- அடைந்து (அவர்‌ கருத்தின்படி) நடத்தலைச்‌ செய்து வணக்கத்தோ 
டிருத்தலை. வல்லுதல்‌ அல்லால்‌- வல்லவராயிருப்பது முறையே யல்லாது. பரிசு 
அழிந்து- பெருமை கெட்டு. என்னானும்‌ செய்யீரோ என்னும்‌ - யாதாயினும்‌ (உதவி) 
செய்ய மாட்டீரோ? என்று இரந்து சொல்கின்ற. சொற்கு- சொல்லையுங்‌ காட்டில்‌. 
இன்னாதே - துன்பந்‌ தருவதோ? அஃதாவது இனிமையா யிராதோ? பைய தான்‌ 
செல்லும்‌ நெறி- தான்‌ துன்ப முண்டாகப்போகும்‌ வழி; 'பைய' என்பது துன்பப்‌ 
பொருளை. யுணர்த்தும்‌ 'பை' என்பதன்‌ அடியாகப்‌ பிறந்த வினையெச்சம்‌. 'வறியன்‌ 
செல்வன்‌ மாட்டுத்‌ தக்கபடி நடந்து வணக்கத்தோடிருத்தல்‌ செய்யத்‌ தக்கதே யன்றி, 
மானமிழந்து அவன்மாட்டு ஒன்றும்‌ இரத்தல்‌ கூடாது; அங்ஙனம்‌ இரந்துண்டு இனிது 
வாழ்தலினும்‌ வறுமையால்‌ வருந்திக்‌ காலங்‌ கழித்தலே நலம்‌' என்பது கருத்து. 


310. பழமை கந்து ஆக- பழைய பயிற்சி காரணமாக. பசைந்த வழியே - (ஒருவர்‌ 
மற்றொருவர்பால்‌) அன்புகொண்டவிடத்து. கிழமை தான்‌ யாதானும்‌ செய்க- 
யாதாயினும்‌ தக்கதோருதவியைச்‌ செய்வாராக. கிழமை பொறாஅர்‌ அவர்‌ என்னில்‌- 
அவர்‌ (அப்படித்‌) தக்கதோருதவியைச்‌ செய்ய ஏற்றுக்கொள்ளாது போவாராயின்‌ . 
பொத்தி- பதிந்து. அறா- நீங்காமல்‌. சுடுவது ஓர்‌ தீ- எரிக்கும்படியான ஒரு தீயாம்‌. 
'பொறாஅர்‌, அறாஅ' - என்பன செய்யுளோசை நிறைக்க வந்த உயிரளபெடைகள்‌. 
பின்னிரண்டடிகளில்‌ உபமான வுபமேயங்களுக்கு ஒற்றுமை கூறுங்‌ 'காட்சியணி' 
யுளது. 


5. பொதுவியல்‌ 
32-ஆம்‌ அதிகாரம்‌ அவையறிதல்‌ 


மெய்ஞ்ஞானக்‌ கோட்டி யுறழ்வழி விட்டாங்கோ 
ரஞ்ஞானந்‌ தந்திட்‌ டதுவாங்‌ கறத்துழாய்க்‌ 
கைஞ்ஞானங்‌ கொண்டொழுகுங்‌ காரறி வாளர்முன்‌ 


சொன்ஞானஞ்‌ சோர விடல்‌. 


நாப்பாடஞ்‌ சொல்லி நயமுணர்வார்‌ போற்செறிக்குந்‌ 
தீப்புலவற்‌ சேரார்‌ செறிவுடையார்‌ - தீப்புலவன்‌ 
கோட்டியுட்‌ குன்றக்‌ குடிபழிக்கு மல்லாக்காற்‌ 


றோட்புடைக்‌ கொள்ளா வெழும்‌. 


சொற்றாற்றுக்‌ கொண்டு சுனைத்தெழுதல்‌ காமுறுவர்‌ 
கற்றாற்றல்‌ வன்மையுந்‌ தாந்தேறார்‌-கற்ற 
செலவுரைக்கு மாறறியார்‌ தோற்ப தறியார்‌ 


பலவுரைக்கு மாந்தர்‌ பலர்‌. 


கற்றதூஉ மின்றிக்‌ கணக்காயர்‌ பாடத்தாற்‌ 
பெற்றதாம்‌ பேதையோர்‌ சூத்திர -மற்றதனை 
நல்லா ரிடைப்புக்கு நாணாது சொல்லித்தன்‌ 


புல்லறிவு காட்டி விடும்‌. 


வென்றிப்‌ பொருட்டால்‌ விலங்கொத்து மெய்கொள்ளார்‌ 
கன்றிக்‌ கறுத்தெழுந்து காய்வாரோ-டொன்றி 
உரைவித்‌ தகமெழுவார்‌ காண்பவே கையுட்‌ 


சுரைவித்துப்‌ போலுந்தம்‌ பல்‌. 


பாடமே யோதிப்‌ பயன்றெரித றேற்றாத 
மூடர்‌ முனிதக்க சொல்லுங்காற்‌-கேடருஞ்சீர்ச்‌ 
சான்றோர்‌ சமழ்த்தனர்‌ நிற்பவே மற்றவரை 
யீன்றாட்‌ கிறப்பப்‌ பரிந்து. 


பெறுவது கொள்பவர்‌ தோள்போ னெறிபட்டுக்‌ 
கற்பவர்க்‌ கெல்லா மெளியநூன்‌-மற்றம்‌ 
முறிபுரை மேனிய ருள்ளம்போன்‌ றியார்க்கு 
மறிதற்‌ கரிய பொருள்‌. 


(311) 


(312) 


(313) 


(314) 


(315) 


(316) 


(317) 


117 


118 


புத்தகமே சாலத்‌ தொகுத்தும்‌ பொருடெரியா 
ருய்த்தக மெல்லா நிறைப்பினு-மற்றவற்றைப்‌ 
போற்றும்‌ புலவரும்‌ வேறே பொருடெரிந்து 


தேற்றும்‌ புலவரும்‌ வேறு. (318) 


பொழிப்பகல நுட்பநூ லெச்சமிந்‌ நான்கிற்‌ 

கொழித்தகலங்‌ காட்டாதார்‌ சொற்கள்‌-பழிப்பி 

னிரையாமா சேர்க்கு நெடுங்குன்ற நாட 

உரையாமோ நூலிற்கு நன்கு. (319) 


இற்பிறப்‌ பில்லா ரெனைத்துநூல்‌ கற்பினுஞ்‌ 

சொற்பிறரைக்‌ காக்குங்‌ கருவியரோ-விற்பிறந்த 

நல்லறி வாளர்‌ நவின்றநூ றேற்றாதார்‌ 

புல்லறிவு தாமறிவ தில்‌. (320) 


அரும்பொருள்‌ விளக்கம்‌ 


311. கோட்டி- சபையில்‌. உறழ்‌ வழி- சேரும்‌ முறைமையை. ஓர்‌ அஞ்ஞானம்‌ 
தந்திட்டு- அறிவில்லாமைக்‌ குரிய தொரு வார்த்தையை எடுத்துச்‌ சொல்லி. அது- அவ்‌ 
வஞ்ஞான வார்த்தையை. அற” மிக. துழாய்‌- பரப்பி. கை ஞானம்‌ கொண்டு ஒழுகும்‌ - 
அற்பவறிவைக்கொண்டு நடக்கின்ற; (குற்ற மென்பாரை அறைதல்‌ முதலிய 
தொழிலாகிய) கையினது புலமையால்‌' என்பாருமுளர்‌,. கார்‌ அறிவு ஆளர்‌ முன்‌- மயக்க 
அறிவை ஆளுதலுடையார்‌ முன்பு. சொல்‌ ஞானம்‌- (அறிவுடை யொருவன்‌) 
சொல்லுதற்குரிய அறிவாகிய பொருளை. சோரவிடல்‌- தளர விடுக. இஃதுடன்பாட்டு 


'அல்லீற்று' வியங்கோள்‌. 


312. நா பாடம்‌ சொல்லி - வாய்க்கு வந்த பாடங்களை எடுத்துச்‌ சொல்லி. நயம்‌ 
உணர்வார்போல்‌- நூனயத்தை அறிந்தவர்‌ போல. செறிக்கும்‌- கூட்டஞ்‌ சேர்க்குந்‌ 
தன்மையுள்ள. இஃதீண்டுப்‌ பிறவினைப்‌ பொருளது., தீ புலவன்‌- கல்வி யறிவில்லான்‌. 
செறிவுடையார்‌- அடக்க முடைய நற்புலவர்கள்‌. கோட்டியுள்‌- சபையில்‌. குன்ற- 
(கேட்பவர்‌) மனம்‌ வருந்தும்படி. குடிபழிக்கும்‌- (நற்‌ புலவர்களின்‌) குலத்தைப்‌ 
பழித்துரைப்பான்‌. அல்லாக்கால்‌- அது செய்யாவிடின்‌. தோள்‌ புடைக்‌ கொள்ளா- 
தோள்களைத்‌ தட்டிக்கொண்டு . எழும்‌- (சண்டைக்கு) எழுவான்‌. 


119 


313. சொற்ற ஆறுகொண்டு- (முன்‌) சொல்லிய வழியில்‌ (நின்று) கொண்டு 
அஃதாவது பிடிவாதமாய்‌., அகாரம்‌ செய்யுள்‌ விகாரத்தாற்‌ றொக்க தென்க. இனி, 
'சொல்‌ தாறுகொண்டு' எனப்‌ பிரித்துச்‌ 'சொற்களாகிய முட்கோல்களைக்‌ கொண்டு' 
எனவும்‌ 'சுனைந்து எழுதல்‌ சொற்று ஆற்றுக்கொண்டு' என்றது வயித்து '(நாவில்‌) 
தினவுண்டாதலால்‌ (எவற்றையேனுஞ்‌) சொல்லி, (அத்‌ தினவைத்‌) தணித்துக்கொள்ள' 
எனவும்‌ பொருளுரைப்பாரு முளர்‌. சுனைத்து எழுதல்‌- (நாத்‌) தினவுகொண்டு (வாதஞ்‌ 
செய்ய) எழுந்திருத்தலை. காமுறுவர்‌- விரும்புவர்‌; இது 'காமுறுவர்‌' என்பதன்‌ விகாரம்‌. 
கற்ற ஆற்றல்வன்மையையும்‌.- (பிறரது) கல்வித்‌ திறத்தையும்‌ நாவன்மையையும்‌. தாம்‌ 
தேறார்‌- (தாம்‌) அறியாதவராய்‌. கற்ற- (தாம்‌) அறிந்தவற்றை. செல- (பிறர்‌ மனத்திற்‌) 


புகும்படி. உரைக்கும்‌ ஆறு அறியார்‌- சொல்லுகின்ற விதம்‌ அறியாதவராய்‌. தோற்பது 
அறியார்‌- (வாதப்‌ போரில்‌ தாம்‌) தோல்வி யடைதற்‌ கேதுவானவற்றையும்‌ 


அறியாதவராய்‌; 'தோற்பது' என்பது தோல்வித்‌ தானத்தை. பல உரைக்கும்‌ மாந்தர்‌- பல 
(வீணான) சொற்களை எடுத்துச்‌ சொல்லும்‌ மனிதர்கள்‌. 


314. கற்றதூஉம்‌- இஃதின்னிசை யளபெடை; உம்மை இழிவு சிறப்பு. கணக்காயர்‌ 
பாடத்தால்‌- உபாத்தியாயர்‌ பிற மாணாக்கர்களுக்குச்‌ சொல்லிக்‌ கொடுக்கிற 
பாடத்தினால்‌. பெற்றது ஆம்‌- மனப்பாடமாகப்‌ பெற்றதாகிய . பேதை- அறிவிலி; இது 
பண்பாகு பெயர்‌. ஓர்‌ சூத்திரம்‌ அதனை- ஒரு சூத்திரத்தின்‌ மூல பாடத்தை. 'பேதை 
பெற்றது ஆம்‌' என மாறுக. நல்லார்‌- நற்‌ புலவர்‌. தன்‌ புல்‌ அறிவு காட்டிவிடும்‌- தனது 
இழிவான அறிவைப்‌ புலப்படுத்துவன்‌. இது தன்மை நவிற்சி யணி 


315. வென்றிப்‌ பொருட்டால்‌ - வெல்வது காரணமாக. 'பொருட்டால்‌' என்பது 
நான்காம்‌ வேற்றுமைச்‌ சொல்லுருபு. விலங்கு ஒத்து- மிருகங்கள்‌ போன்று; 'விலங்கு' 
என்பதற்குக்‌ 'குறுக்கு' என்பது செம்பொருள்‌. அது குறுக்கே வளரும்‌ மிருகத்திற்‌ 
காயிற்றென்க. மெய்‌ கொள்ளார்‌- உண்மைப்‌ பொருளை ஏற்றுக்‌ கொள்ளாதவராய்‌. 
கன்றி கறுத்து- மிகக்‌ கோபித்து. காய்வரோடு ஒன்றி- மனங்‌ கொதிப்பவர்களோடு 
சேர்ந்து. உரை வித்தகம்‌ எழுவார்‌-(தமது) சொல்வன்மையைக்‌ காட்ட முயலுவார்‌. 
சுரைவித்து போலும்‌- சுரைக்காயின்‌ விதைகள்‌ போன்ற. கையுள்‌ காண்ப - (தமது) 
கையிற்‌ காண்பார்கள்‌. 'பல்‌ உதிரக்‌ கன்னத்திலடிக்கப்படுவ ரென்பது குறித்த 


பொருளாகலின்‌, இது பிறிதினவிற்சி யணி. ஏகாரம்‌ தேற்றம்‌. 


316. பாடமே- மூல பாடத்தையே. ஏகாரம்‌ பிரிநிலை. பயன்‌- பொருளை. தெரிதல்‌ 
தேற்றாத- ஆராய்ந்தறிய மாட்டாத. முனி தக்க- கோபிக்கத்‌ தக்க குற்றமான 
சொற்களை. கேடு அருஞ்‌ சீர்‌ சான்றோர்‌- அழிதலில்லாத புகழையுடைய பெரியோர்‌. 
சமழ்த்தனர்‌ நிற்ப- (அவர்களை அவமானப்‌ படுத்தற்கு) வெட்கங்‌ கொண்டவராய்‌ 
நிற்பார்கள்‌. அவரை ஈன்றாட்கு இறப்ப பரிந்து- அவர்களைப்‌ பெற்ற தாய்க்கு 


(இப்படிப்பட்ட பிள்ளையை எப்படிப்‌ பெற்றாளோவென) மிக இரங்கி. 'பெண்‌ பாவி- 


120 


பெற்றாளே பெற்றாள்‌ பிறர்‌ நகைக்கப்‌ பெற்றாளே, யெற்றோமற்‌ றெற்றோமற்‌ றெற்று' 
எனப்‌ பரிதல்‌. இதன்கண்‌ 'ஏதுத்‌ தற்குறிப்பேற்ற வணி' யுளது. 


317. பெறுவது கொள்பவர்‌- பெற்ற பொருளைக்‌ கைக்‌ கொள்கின்ற விலைமாதரது; 
'பெறுவது' என்பது வினையாலணைந்த பெயர்‌. சாதியொருமை. நெறிபட்டு- (கற்கும்‌) 
வழியில்‌ இறங்கி. எளிய- சுலபமாகக்‌ கிரகிக்கத்‌ தக்கனவாம்‌. அம்‌ முறிபுரை மேனியர்‌ 
உள்ளம்போல- மாந்தளிரை ஒத்த நிறத்தையுடைய அவ்‌ விலைமகளிரது மனம்போல. 
யார்க்கும்‌ அறிதற்கு அரிய- எவர்க்கும்‌ அறிவதற்கு அருமையானவை. பொருள்‌- 
(அந்நூற்‌) பொருள்கள்‌. 'போன்றி யார்க்கும்‌' என்புழிக்‌ குற்றிய லிகரம்‌ அலகு 
பெற்றிலது. 


318. 'புத்தகமே' என்புழி ஏகாரம்‌ பிரிநிலை. சால- மிக தொகுத்தும்‌- சேர்த்து 
வைத்தும்‌. பொருள்‌ தெரியார்‌- அவற்றின்‌ பொருள்களை அறியாதவர்களாய்‌, உய்த்து- 
(அவற்றைக்‌) கொண்டுவந்து. அகம்‌ எல்லாம்‌ நிறைப்பினும்‌- வீடு முற்றும்‌ 
நிறைத்தாலும்‌. அவற்றை போற்றும்‌ புலவரும்‌ வேறே- அப்‌ புத்தகங்களைப்‌ 
பாதுகாக்கின்ற புலவரும்‌ வேறானவரே. பொருள்‌ தெரிந்து தேற்றும்‌ புலவரும்‌ வேறு- 
(அவற்றின்‌) பொருள்களை அறிந்து (பிறர்க்கும்‌) அறிவிக்கின்ற புலவரும்‌ வேறானவரே. 
ஏகாரத்தை இவ்விடத்துங்‌ கூட்டிப்‌ பொருளுரைக்க. 


319. பொழிப்பு அகலம்‌ நுட்பம்‌ எச்சம்‌ இ நான்கின்‌- பொழிப்புரை, அகலவுரை, 
நுட்பவுரை, எச்சவுரை ஆகிய இந்‌ நால்‌ வகையுரைகளிலும்‌. கொழித்து- நன்கு 
ஆராய்ந்து. நூல்‌அகலம்‌- நூலின்‌ விரிந்த பொருளை. பழிப்பு இல்‌- குற்றமில்லாத. நிரை 
ஆமா- கூட்டமாகிய காட்டுப்‌ பசுக்களை. நன்கு உரை ஆமோ- சிறந்த வுரையாகுமோ? 
'ஆகாது' என்றபடி. பொழிப்புரையாவது மூலபாடங்‌ காட்டுதல்‌, பதப்பொருள்‌ 
சொல்லுதல்‌, உதாரணங்்‌ கூறல்‌ என்பன அகலவுரையாவது தான்‌ உரையிடுகின்ற 
நூலினும்‌ பிறநூல்களினும்‌ உள்ள பொருள்களின்‌ ஒற்றுமை வேற்றுமை நயங்களைப்‌ 
பற்றித்‌ தானே தடைவிடைகளைக்‌ கூறிப்‌ பல தடைகளை எடுத்துக்‌ காட்டுதல்‌. 
நுட்பவுரையாவது காரணங்களால்‌ தக்க விடை கூறி அந்தத்‌ தடைகளை யொழித்தல்‌. 
எச்சவுரையாவது இவ்வாறு தடைவிடைகளான்‌ முடிந்த ஒரு பொருளை யுரைத்தல்‌. 


இவற்றிற்குப்‌ பிற விலக்கணங்‌ கூறுவாருமுளர்‌. அகலம்‌, நுட்பம்‌, எச்சம்‌' என்பன 
ஆகுபெயர்கள்‌. 'பொழிப்பு, அகலம்‌, நுட்பம்‌ , எச்சம்‌' என்னுஞ்‌ செவ்வெண்‌ தொகை 
பெற்று வந்தமை காண்க. 


320. இல்‌ பிறப்பு- உயர்குடிப்‌ பிறப்பு. 'எனைத்து' என்பது 'எத்தனைத்து' என்பதன்‌ 
மரூஉவென்ப. 'பிறர்சொல்லை' என வுருபு பிரித்துக்‌ கூட்டுக. சொல்‌ பிறரை காக்கும்‌ 
கருவியரோ- பிறருடைய சொற்களை (இகழாமற்‌) காத்தற்குரிய (அடக்கம்‌ முதலிய) 
சாதனமுடையவரோ? 'இலர்‌' என்றபடி. நல்‌ அறிவாளர்‌- விவேகிகள்‌. நவின்ற நூல்‌ 


121 


தேற்றாதார்‌ புல்‌ அறிவு- (பெரியோர்கள்‌) சொல்லிய நூல்களை அறியாதவர்களுடைய 


அற்பபுத்தியை. தாம்‌ அறிவதுஇல்‌- தாம்‌ கவனித்து அறிவதுமில்லை. (அறியாதவர்‌ 
போல உபேகைஷயா யிருப்பாரென்றபடி. ) 


6. பகையியல்‌ 


33 - ஆம்‌ அதிகாரம்‌ - புல்லறிவாண்மை 


அருளி னறமுரைக்கு மன்புடையார்‌ வாய்ச்சொற் 
பொருளாகக்‌ கொள்வர்‌ புலவர்‌-பொருளல்லா 
ஏழை யதனை யிகழ்ந்துரைக்கும்‌ பாற்கூழை 


மூழை சுவையுணரா தாங்கு. (321) 


அவ்விய மில்லா ரறத்தா றுரைக்குங்காற்‌ 

செவ்விய ரல்லார்‌ செவிகொடுத்துங்‌ கேட்கலார்‌ 

கவ்வித்தோ றின்னுங்‌ குணுங்கர்நாய்‌ பாற்சோற்றின்‌ 

செவ்வி கொளறேற்றா தாங்கு. (322) 


இமைக்கு மளவிற்றம்‌ மின்னுயிர்போ மார்க்க 
மெனைத்தானுங்‌ தாங்கண்‌ டிருந்துந்‌-தினைத்துணையு 
நன்றி புரிகல்லா நாணின்‌ மடமாக்கள்‌ 


பொன்றிலென்‌ பொன்றாக்கா லென்‌. (323) 


உளநாள்‌ சிலவா லுயிர்க்கே* மின்றாற்‌ 
பலர்மன்னுந்‌ தூற்றும்‌ பழியாற்‌ பலருள்ளுங்‌ 
கண்டாரோ டெல்லா நகாஅ தெவனொருவன்‌ 


றண்டித்‌ தனிப்பகை கோள்‌. (324) 


எய்தி யிருந்த வவைமுன்னர்ச்‌ சென்றெள்ளி 
வைதா னொருவ னொருவனை-வைய 


வயப்பட்டான்‌ வாளா விருப்பானேல்‌ வைதான்‌ 


வியத்தக்கான்‌ வாழு மெனின்‌. (325) 


மூப்புமேல்‌ வாராமை முன்னே யறவினையை 
ஊக்கி யதன்கண்‌ முயலாதா-னூக்கிப்‌ 
புறத்திரு போகென்னு மின்னாச்சொ லில்லுட்‌ 
டொழுத்தையாற்‌ கூறப்‌ படும்‌. (326) 


122 


தாமேயு மின்புறார்‌ தக்கார்க்கு நன்றாற்றா 
ரேமஞ்சார்‌ நன்னெறியுஞ்‌ சேர்கலார்‌-தாமயங்கி 
ஆக்கத்துட்‌ டூங்கி யவத்தமே வாழ்நாளைப்‌ 


போக்குவார்‌ புல்லறிவி னார்‌. (327) 


சிறுகாலை யேதமக்குச்‌ செல்வுழி வல்சி 
இறுகிறுகத்‌ தோட்கோப்புக்‌ கொள்ளா-ரிறுகிறுகிப்‌ 
பின்னறிவா மென்றிருக்கும்‌ பேதையார்‌ கைகாட்டும்‌ 


பொன்னும்‌ புளிவிளங்கா யாம்‌. (328) 


வெறுமை யிடத்தும்‌ விழுப்பிணிப்‌ போழ்து 

மறுமை மனத்தாரே யாகி-மறுமையை 

ஐந்தை யனைத்தானு மாற்றிய காலத்துச்‌ 

சிந்துயார்‌ சிற்றறிவி னார்‌. (329) 


என்னேமற்‌ றிவ்வுடம்பு பெற்று மறநினையார்‌ 

கொன்னே கழிப்பர்தம்‌ வாழ்நாளை-யன்னோ 

அளவிறந்த காதற்றம்‌ மாருயி ரன்னார்க்‌ 

கொளவிழைக்குங்‌ கூற்றமுங்‌ கண்டு. (330) 


அரும்பொருள்‌ விளக்கம்‌ 


321. அருளின்‌- தயையினால்‌. அறம்‌- தருமத்தை. புலவர்‌- அறிஞர்‌. பொருள்‌ ஆக- 
பயன்‌ தருவதாக. கொள்வர்‌- ஏற்றுக்‌ கொள்வர்‌. பொருள்‌ அல்லா ஏழை- ஒரு 
பொருளாக மதிக்கப்‌ படாத அறிவிலி. பால்‌ கூழை மூழை சுவை உணராது ஆங்கு-பாற்‌ 
சோற்றினது உருசியை அகப்பை அறியாததுபோல 'கூழ்‌ சுவையை' என வுருபு 
பிரித்துக்‌ கூட்டுக. 'ஆங்கு' என்பது உவம வுரு பென்க. 


322. அவ்வியம்‌- மனக்கோட்டம்‌. பொறாமையெனப்‌ பொருள்‌ கூறி ஏனைத்‌ தீக்‌ 
குணங்களுக்கும்‌ உபலக்ஷணமெனினுமாம்‌. ஆறு- நெறியை. செவ்வியர்‌ அல்லார்‌- 
நல்லறிவுடைய ரல்லாதார்‌, அதிகார நோக்கிச்‌ 'செவ்வி' என்பதற்கு, 'நல்லறிவு' எனப்‌ 
பொருள்‌ கூறப்பட்டது. குணுங்கர்‌- புலையர்களுடைய. செவ்வி கொளல்‌- சுவையைக்‌ 
கொள்ளுதலை. தேற்றாது ஆங்கு - அறியாதவிதம்போல. 


123 


323. இமைக்கும்‌ அளவில்‌- இமை கொட்டும்‌ போதினுள்‌. மார்க்கம்‌- வழியை. 
எனைத்தாலும்‌- எல்லா வகையாலும்‌. தினை துணையும்‌ -தினையளவாயினும்‌. நன்றி 
புரிகல்லா- நல்ல காரியத்தைச்‌ செய்யாத; (பிறர்க்கு) உதவி செய்யாத எனினு மாம்‌. 
மடம்‌- அறியாமையுடைய. பொன்றில்‌ என்‌- இறந்தால்‌ வரும்‌ நஷ்ட மென்ன? 


பொன்றாக்கால்‌ என்‌- இறவாதிருந்தால்‌ வரும்‌ இலாபம்‌ என்ன? 


324. உளநாள்‌- (உயிர்‌ உடம்போடு கூடி) வாழ்கின்ற நாட்கள்‌. எமம்‌- காவல்‌. 
இன்பமுமாம்‌. 'பலர்‌ தூற்றும்‌ பழி மன்னும்‌' என்க. மன்னும்‌- மிகுதியாம்‌. கண்டாரோடு 
எல்லாம்‌- தன்னால்‌ காணப்பட்ட எல்லாரிடத்தும்‌. நகாஅது- இனிய முகத்தனாய்‌ நட்புக்‌ 
கொள்ளாமல்‌. எவன்‌- என்‌? தண்டி-(எவரோடும்‌ கூடாமல்‌ ) விலகி. தனி பகை கோள்‌- 
தனியாயிருந்து (பிறரோடு) விரோதங்‌ கொள்ளுதல்‌. 'தனித்து' என்பதிற்‌ பகுதியே 
வினையெச்சத்‌ தன்மைப்பட்டது. இனி, 'தனியாதற்‌ கேதுவாகிய விரோதங்‌ 
கொள்ளுதல்‌' என்பது மொன்று. 'ஆல்‌' மூன்றாம்‌ அசை. 


325. எய்தி இருந்த- (பலபேர்‌) கூடியிருந்த. எள்ளி- இகழ்ந்து. வைதான்‌- தூஷித்தான்‌. 
'ஒருவன்‌ சென்று ஒருவனை எள்ளி வைதான்‌' என்‌ றியைக்க. வைய- (அவ்வாறு) 
தூஷிக்கையில்‌. வயப்பட்டான்‌- தூஷிக்கப்பட்டவன்‌. 'வையப்பட்டான்‌' என்ப தன்‌ 
முதற்போலி. வாளா இருப்பானேல்‌- ஒன்றுஞ்‌ சொல்லாது இருப்பானானால்‌ வைதான்‌ 
வாழும்‌ எனின்‌- தூஷித்தவன்‌ (வாழான்‌, ஒருகால்‌) வாழ்ந்திருப்பனாயின்‌. வியத்தக்கான்‌ 
- அதுசயிக்கத்‌ தக்கவன்‌; 'விய' என்பது முதனிலைத்‌ தொழிற்பெயர்‌. 


326. மூப்பு- கிழத்தனம்‌. மேல்வாராமை முன்னே- நெருங்கி வாராதிருத்தற்கு 
முன்னரே. ஊக்கி- செய்யத்தொடங்கி. முயலாதான்‌- முயற்சி செய்யாதவன்‌. நூக்கி- 
தள்ளப்பட்டு. புறத்து இரு- வெளியே இரு. போக - (இவ்விடம்‌ விட்டுப்‌) போ. இன்னா 
சொல்‌- கடுஞ்சொற்களை. தொழுத்தையால்‌ - வேலைக்காரியாலும்‌ இழிவு சிறப்பும்மை 


தொக்கது. இது 'தொழும்பன்‌' என்பதன்‌ பெண்பால்‌. கூறப்படும்‌- சொல்லப்படுவான்‌. 


327. நன்று ஆற்றார்‌- தானமுஞ்‌ செய்யார்‌. ஏமம்‌ சார்‌- (உயிர்க்குப்‌) பாதுகாப்பாகப்‌ 
பொருந்திய. நல்நெறியும்‌ - நல்ல தரும வழியையும்‌. சேர்கலார்‌- அடையமாட்டார்‌. தாம்‌ 
மயங்கி- (யாக்கை, செல்வம்‌ முதலியவற்றின்‌ நிலையாமையை அறியாது) தாம்‌ 
மயக்கங்கொண்டு ஆக்கத்துள்‌ தூங்கி- செல்வத்திலேயே ஒன்றுந்‌ தோன்றாமல்‌ இருந்து. 
அவத்தமே- வீணாகவே. போக்குவார்‌- கழிப்பர்‌. உம்மைகள்‌ மூன்றும்‌ எச்சப்பொருளன. 


328. சிறுகாலையே- இளம்பிராயத்திலேயே, தமக்கு செல்‌ உழி வல்சி- தமக்கு 
(இறந்த பின்பு) செல்லும்‌ மறுமைக்குரிய (தருமமாகிய) சோற்றை. இறுக இறுக- மிகவும்‌ 


124 


அழுத்தமாக. அகரந்‌ தொக்கது விகாரம்‌ தோள்கோப்பு கொள்ளார்‌ - தோளிற்‌ கட்டிய 
மூட்டையாக அமைத்துக்‌ கொள்ளாதவர்களாய்‌. இறுகி இறுகி- (பொருளின்‌) மிகவுஞ்‌ 
சிக்கெனவாகி; இகரந்‌ தொக்கது விகாரம்‌. பின்‌ அறிவாம்‌- (தரும விஷயத்தைப்‌) பின்பு 
பார்த்துக்‌ கொள்ளுவோம்‌. கைகாட்டும்‌- (மரணகாலத்திற்‌ பேச நாவெழாமையால்‌ தங்‌) 
கையாற்‌ குறித்து உருவங்‌ காட்டுகிற பொன்னும்‌- பொன்னுருண்டையும்‌. 
புளிவிளங்காய்‌ ஆம்‌- புளிப்புச்‌ சுவையுள்ள விளங்காயாம்‌. மரணதசையில்‌ வாயடைந்த 
பின்‌ தானஞ்செய்தல்‌ குறித்துப்‌ பொன்னுருண்டை வேண்டி அதனளவைக்‌ காட்டினும்‌ 
(மனைவி மக்கள்‌ அறியாமை பற்றியோ அல்லது மனமின்மை பற்றியோ) 


காட்டியவளவு புளி விளங்காயைக்‌ கொண்டுவந்து தருவராகலின்‌, புல்லறிவாளர்க்குச்‌ 
செல்வம்‌ பயன்படாமற்‌ போம்‌' என்பது கருத்து. இனி, 'பிறர்க்குப்‌ பயன்படாமற்‌ 
போதலுமுண்டு' என்னுங்‌ கருத்துமுள தென்பாரு முண்டு. 'கையாற்‌ பொதித்‌ துணையே 
காட்டக்‌ கயற்கண்ணா ளதனைக்ம காட்டா, ளையா விளாம்‌ பழமே யென்கின்றீ 
ராங்கதற்குப்‌ பருவமென்றென்‌, செய்கோ வெனச்சிறந்தாள்‌ போற்சிறவார்‌ 
கட்டுரையாற்‌ குறித்த வெல்லாம்‌; பொய்யே பொருளுரையா முன்னே கொடுத்‌ துண்டல்‌ 
புரிமின்‌ கண்டீர்‌' என்னுஞ்‌ சீவக சிந்தாமணிச்‌ செய்யுள்‌ ஈண்டு அறியத்‌ தக்கது. 


329. வெறுமையிடத்தும்‌- செல்வமில்லாத காலத்திலும்‌. விழுபிணி போழ்தும்‌- 
துன்பத்திற்‌ கேதுவாகிய வியாதி வந்த காலத்திலும்‌. மறுமை மனத்தரே ஆகி- 
மறுமைக்குரிய தருமத்தைச்‌ செய்யுங்கருத்தை யுடையவர்களாய்‌. மறுமையை- 
மறுமைக்குரிய தருமத்தை. ஐந்தை அனைத்து ஆனும்‌- சிறுகடுகி னளவாயினும்‌; 
'ஐந்தை' என்பது சிறுமைக்கு எடுத்துக்‌ காட்டப்படு வதோ ரளவை. ஆற்றிய காலத்து- 
(கரித்திரமும்‌ நோயுமின்றி நினைத்ததைச்‌ ) செய்யக்‌ கூடிய காலத்தில்‌. சிந்தியார்‌- 
நினையார்‌. 


330. என்னே- இஃதென்ன அநீதி! கொன்னே- வீணாக. அன்னோ- ஐயோ.! அளவு 
இறந்த காதல்‌- வரம்பு கடந்த அன்பை யுடைய. தம்‌ ஆர்‌ உயிர்‌ அன்னார்‌- தமது 
அருமையான உயிரை யொத்த உறவினரை. கொள இழைக்கும்‌- (தான்‌) 
எடுத்துக்கொண்டு போதற்கு (வேண்டிய முயற்சியைச்‌) செய்கிற. கூற்றம்‌- யமனது 
(செயலை). கண்டும்‌- (தாம்‌) பார்த்திருந்தும்‌.; உம்மை பிரித்துக்‌ கூட்டப்பட்ட தென்க. 


34 - ஆம்‌ அதிகாரம்‌ - பேதைமை 


கொலைஞ ருலையேற்றித்‌ தீமடுப்ப வாமை 


நிலையறியா தந்நீர்‌ படிந்தாடி யற்றே 
கொலைவல்‌ பெருங்கூற்றங்‌ கோட்பார்ப்ப வீண்டை 


வலையகத்துச்‌ செம்மாப்பார்‌ மாண்பு. (331) 


பெருங்கட லாடிய சென்றா ரொருங்குட 
னோசை யவிந்தபி னாடுது மென்றற்றா 
லிற்செய்‌ குறைவினை நீக்கி யறவினை 


மற்றறிவா மென்றிருப்பார்‌ மாண்பு. 


குலந்தவங்‌ கல்வி குடிமைமூப்‌ பைந்தும்‌ 
விலங்காம லெய்தியக்‌ கண்ணு-நலஞ்சான்ற 
மையறு தொல்சீ ௬லக மறியாமை 


நெய்யிலாப்‌ பாற்சோற்றி னேர்‌. 


கன்னனி நல்ல கடையாய மாக்களிற்‌ 
சொன்னனி தாமுணரா வாயினு - மின்னினியே 
நிற்ற லிருத்தல்‌ கிடத்த லியங்குதலென்‌ 
றுற்றவர்க்குத்‌ தாமுதவ லான்‌. 


பெறு*வதொன்‌ றின்றியும்‌ பெற்றானே போலக்‌ 
கறுவுகொண்‌் டேலாதார்‌ மாட்டும்‌ - கறுவினாற்‌ 
கோத்தின்னா கூறி உரையாக்காற்‌ பேதைக்கு 


நாத்தின்னும்‌ நல்ல சுனைத்து. 


தங்கண்‌ மரபில்லார்‌ பின்சென்று தாமவரை 
எங்கண்‌ வணக்குது மென்பவர்‌ - புன்கேண்மை 
நற்றளிர்ப்‌ புன்னை மலருங்‌ கடற்சேர்ப்ப 


கற்கிள்ளிக்‌ கையிழந்‌ தற்று. 


ஆகா தெனினு மகத்துநெய்‌ யுண்டாகிற்‌ 


போகா தெறும்பு புறஞ்சுற்றும்‌ - யாதுங்‌ 
கொடாஅ ரெனினு முடையாரைப்‌ பற்றி 


விடாஅ ருலகத்‌ தவர்‌. 


நல்லவை நாடொறு மெய்தா ரறஞ்செய்யா 
ரில்லாதார்க்‌ கியாதொன்று மீகலா - ரெல்லா 
மினியார்தோள்‌ சேரா ரிசைபட வாழார்‌ 


முனியார்கொ றாம்வாழு நாள்‌. 


விழைந்தொருவர்‌ தம்மை வியப்ப வொருவர்‌ 
விழைந்திலே மென்றிருக்குங்‌ கேண்மை - தழங்குகுரற்‌ 


(332) 


(333) 


(334) 


(335) 


(336) 


(337) 


(338) 


125 


126 


பாய்திரைசூழ்‌ வையம்‌ பயப்பினு மின்னாதே 


ஆய்நல மில்லாதார்‌ மாட்டு. (339) 


கற்றனவுங்‌ கண்ணகன்ற சாயலு மிற்பிறப்பும்‌ 

பக்கத்தார்‌ பாராட்டப்‌ பாடெய்துந்‌ தானுரைப்பின்‌ 

மைத்துனர்‌ பல்கி மருந்திற்‌ றணியாத 

பித்தனென்‌ றெள்ளப்‌ படும்‌. (340) 


அரும்பொருள்‌ விளக்கம்‌ 


331. கொலைஞர்‌- கொலை செய்பவர்‌. உலை ஏற்றி தீமடுப்ப- உலைநீர்ப்‌ 
பாத்திரத்தை அடுப்பின்மே லேற்றி நெருப்பை மூட்டி. எரிக்கையில்‌. ஆமை- 
(அப்பாத்திரத்தி லிடப்பட்ட) ஆமையானது. நிலை அறியாது- (தனக்கு வந்திருக்கிற 
அபாய) நிலைமையைச்‌ சிறிதும்‌ உணராமல்‌. அ நீர்‌ படிந்து ஆடி அற்று- 
அவ்வுலைநீரின்‌ மூழ்கி விளையாடினாற்‌ போலும்‌; 'ஆடி' என்பது 'ஆடினால்‌' என்னும்‌ 
எச்சத்திரிபு. வல்‌- வல்ல. கோள்பார்க்க- (தம்‌ உயிரைக்‌) கொண்டு போகும்‌ சமயத்தை 
எதிர்பார்த்திருக்க. ஈண்டை வலையிடத்து- இவ்வுலக வாழ்க்கையாகிய 
வலையினிடத்தே. செம்மாப்பார்‌- மிகக்‌ களித்திருப்பவர்‌. மாண்பு- தன்மை. 'பெருமை' 


என்னும்‌ பொருள்தரும்‌ இச்சொல்‌ இங்கு எதிர்மறை யிலக்கணையாய்‌, இழிவான 


தன்மைக்‌;கு வந்தது. 


392. ஆடிய -நீராடுதற்கு. ஒருங்குடன்‌ ஓசை அவிந்தபின்‌- (இக்கடலின்‌) 
ஒலிமுழுவதும்‌ ஒருசேர அடங்கின பின்பு. 'ஒருங்கு, உடன்‌' இவை ஒரு 
பொருட்பன்மொழி. ஆடுதும்‌ என்று அற்று- நீராடுவோமென்று காத்திருந்தாற்‌ போலும்‌; 
'என்று' என்பது 'என்றால்‌' என்னும்‌ எச்சத்திரிபு. இல்‌ செய்‌ குறைவினை- குடும்‌ 
பத்திற்குச்‌ செய்யவேண்டிய காரியக்‌ குறைகளையெல்லாம்‌. அறவினை- 
தருமகாரியத்தை. மற்று அறிவாம்‌- பின்‌ அறிவோம்‌. மாண்பு- தன்மை. 


333. குலம்‌- உயர்குடிப்‌ பிறப்பும்‌. தவம்‌- விரதவொழுக்கமும்‌. குடிமை- 
(செல்வத்தாலாகுங்‌) குடித்தன வளமும்‌. மூப்பு- பிராய முதிர்ச்சியும்‌. விலங்காமல்‌- 
தவறாமல்‌. எய்தியக்‌ கண்ணும்‌- (ஒருவனுக்கு) நேர்ந்த விடத்தும்‌., நலம்‌ சான்ற - 
பெருமை மிக்க. மை அறு- குற்றமற்ற, தொல்‌ சீர்‌- பழமையான சிறப்பை யுடைய. 
உலகம்‌- (மறுமையில்‌ அடையத்தக்க சுவர்க்க மோக்ஷம்‌ என்னும்‌) உலகங்களின்‌ 
தகுதியை. நெய்‌ இலா பால்‌ சோற்றின்‌ நேர்‌- நெய்யில்லாத வெண்ணிறச்‌ சோற்றிற்கு 


நிகர்‌; 'பால்சோறு' என்பது உவமத்தொகை. 


127 


334. கல்‌- கற்கள்‌. நளி நல்ல - மிகவும்‌ நல்லவை. கடையாய மாக்களின்‌- அதம 
மனிதர்களையுங்‌ காட்டில்‌. சொல்‌ நனி தாம்‌ உணரா ஆயினும்‌- சொற்களை நன்சாகத்‌ 
தாம்‌ கேட்டு அறிந்து கொள்ள மாட்டாவானாலும்‌. இன்னினியே -அந்த 
அந்தப்பொழுதிலே. 'இனி இனி' என்பதன்‌ தொகுத்தல்‌. இருத்தல்‌- உட்காருதலும்‌. 


கிடத்தல்‌- படுத்தலும்‌. இயங்குதல்‌- நடத்தலும்‌. உற்ற வர்க்கு- (தம்மை) அடைந்தவர்க்கு. 
தாம்‌ உதவலான்‌- (தாம்‌) இடமாக வுபயோகப்படுதலான்‌. 


335. பெறுவது ஒன்று இன்றியும்‌- (தன்னாற்‌) பெறப்படும்‌ பயன்‌ சிறிதும்‌ 
இல்லாதிருந்தும்‌. பெற்றானே போல - ஒரு பயனைப்பெற்றவன்‌ போலவே, ஏகாரம்‌ 
தேற்றம்‌. கறுவுகொண்டு- கோபங்கொண்டு. ஏலாதார்‌ மாட்டும்‌- தகாதவர்க 
ளிடத்திலும்‌. கோத்து- தொடர்ச்சிப்‌ படுத்தி. இன்னா- துன்பந்தருஞ்‌ சொற்களை. 
உரையாக்கால்‌- (அச்சொற்களின்‌ பொருளை) விளக்குதலுஞ்‌ செய்யாவிட்டால்‌. நா 
தின்னும்‌- நாக்கை வருத்துவது (போலும்‌). நல்ல சுனைத்து- நல்ல தினவாவது; 
'சுனைத்து தின்னும்‌' என்பது முடிபு. 


336. தம்‌ கண்‌ மரபு இல்லார்‌ பின்‌- தம்மிடத்து (அடக்கம்‌ முதலிய ) நல்லொழுக்கம்‌ 
இல்லாதாரிடத்தே. அவரை எம்‌ கண்‌ வணங்குதும்‌ என்பார்‌- அவரை எம்மிடத்து 
வணங்கி நடக்கச்‌ செய்வோம்‌ என்று சொல்வாரது. புல்‌ கேண்மை- இழிவான சேர்க்கை; 
அஃ தீண்டு ஒருதலை நட்பிற்காம்‌. கல்‌ கிள்ளி கை இழந்து அற்று- கருங்கல்லைக்‌ 
கிள்ளித்‌ தம்‌ கையை இழந்தாற்போலும்‌. 'கற்கிள்ளிக்‌ கையுய்ந்தா ரில்‌' என்றார்‌ 
பழமொழியினும்‌. 


337. ஆகாது எனினும்‌- (தமக்குக்‌) கிட்டாதாயினும்‌. அகத்து- ஒரு பாத்திரத்தினுள்‌ . 
நெய்‌ உண்டாகின்‌- நெய்‌ இருக்குமானால்‌. போகாது- அப்‌ பாத்திரத்தை விட்டுப்‌ 
போகாமல்‌. புறஞ்‌ சுற்றும்‌- வெளியிற்‌ சுற்றிக்கொண்டே யிருக்கும்‌. யாதும்‌- ஒன்றும்‌ 
உம்மை முற்றுப்பொருளது. உடையாரை- பொருளுடையாரை. விடா அர்‌ - விட்டு 
நீங்கார்‌. அளபெடை இரண்டும்‌ செய்யுளோசை நிறைக்க வந்தன. இஃதெடுத்துக்‌ 


காட்டுவமை. 


338. நல்லவை- நற்குண நற்செய்கைகளை; இனி 'நல்‌ அவை' எனப்‌ பிரித்து, 'நல்ல 
சபையை' எனினுமாம்‌. எய்தார்‌- அடையார்கள்‌. இல்லாதார்க்கு -வறியர்க்கு. யாது 
ஒன்றும்‌- எதையும்‌ ஈகலார்‌- கொடார்‌. எல்லாம்‌ இனியார்‌- குணஞ்‌ செயல்களி 
லெல்லாம்‌ இனியரான தமது மனைவியரது. இசைபட வாழார்‌- புகழுண்டாக 


வாழார்கள்‌. முனியார்‌ கொல்‌- வெறுக்கப்படமாட்டார்களோ? தாம்‌ வாழும்‌ நாள்‌- 
தாங்கள்‌ பிழைத்திருக்குங்‌ காலங்களையெல்லாம்‌. 'இல்லாதார்க்‌ கியாதொன்றும்‌ ' 
என்புழிக்‌ குற்றலிகரம்‌ அலகு பெற்றிலது. 


128 


339. விழைந்து ஒருவர்‌ தம்மை வியப்ப- (யாவராயினும்‌) ஒருவர்‌ (வந்து) விரும்பித்‌ 
(தம்மைப்‌) புகழ்ந்து பேசினும்‌. விழைந்து இலேம்‌ என்று இருக்கும்‌- (நாம்‌ அதனை) 
விரும்போமென்று ஏற்றுக்கொள்ளாதிருக்கும்‌. தழங்கு குரல்‌- முழங்குகின்ற 
ஒலியையுடைய; இது 'தழங்‌ குரல்‌' என விகாரப்பட்டது காண்க. பாய்‌ திரை- 
பாய்ந்துவருகின்ற அலைகளையுடைய கடல்‌; இஃ தன்‌ மொழித்‌ தொகை. வையம்‌- பூமி 
முழுவதையும்‌ . பயப்பினும்‌- தருவதாயிருந்தாலும்‌. இன்னாது- (பெரியோர்க்கு) 
இனியதாகாது; ஏகாரந்‌ தேற்றம்‌. ஆய்‌ நலம்‌ இல்லாதார்‌ மாட்டு- ஆராய்தற்குரிய 
நல்லறிவு இல்லாத மூடர்களிடத்தே. 'ஆய்‌ நலம்‌ இல்லாதார்‌ மாட்டு கேண்மை' என 
முடிவு செய்க. ஆய்‌ நலம்‌ - சிறந்த நற்குணமெனினுமாம்‌. 'கேண்மை' என்றது ஒருதலை 


நட்பினை; எதிர்மறை இலக்கணையால்‌ 'போலி நட்பினை என்றவாறுமாம்‌. 


340. கண்‌ அகன்ற - மிகப்‌ பரந்த. சாயலும்‌- மென்மைக்‌ குணமும்‌; 'சாயன்‌ மென்மை' 
என்பது சூத்திரம்‌. இல்பிறப்பும்‌- உயர்‌ குடிப்பிறப்பும்‌. பக்கத்தார்‌- பிறர்‌. பாராட்ட- 
புகழ்ந்துபேச. பாடு எய்தும்‌- பெருமை யடையும்‌. தான்‌ உரைப்பின்‌- (அவற்றைத்‌) 
தானே எடுத்துப்‌ பேசுவானாயின்‌. மைத்துனர்‌ பல்கி- அவனுக்கு மைத்துனர்கள்‌ 
ஏற்பட்டு; ஈண்டு 'மைத்துனர்‌' என்றது பரிகாசஞ்‌ செய்வோரை. மருந்தில்‌ தணியாத- 
மருந்தினாற்‌ பரிகரிக்க முடியாத. பித்தன்‌ என்று- பித்தநோயாளனென்று. எள்ளப்படும்‌- 
இகழப்படுவன்‌. 


35 - ஆம்‌ அதிகாரம்‌ -கீழ்மை 


கப்பி கடவதாக்‌ காலைத்தன்‌ வாய்ப்பெயினுங்‌ 

குப்பை கிளைப்போவாக்‌ கோழிபோன்‌-மிக்க 

கனம்பொதிந்த நூல்விரித்துக்‌ காட்டினுங்‌ கீழ்தன்‌ 

மனம்புரிந்த வாறே மிகும்‌. (341) 


காழாய கொண்டு கசடற்றார்‌ தஞ்சாரற்‌ 

றாழாது போவா மெனவுரைப்பிற்‌-கீழ்தா 

னுறங்குவா மென்றெழுந்து போமாமஃ தன்றி 

மறங்குமா மற்றொன்‌ றுரைத்து. (342) 


பெருநடை தாம்பெறினும்‌ பெற்றி பிழையா 
தொருநடைய ராகுவர்‌ சான்றோர்‌-பெருநடை 
பெற்றக்‌ கடைத்தும பிறங்கருவி நன்னாட 


வற்றா மொருநடை கீம்‌. (343) 
ற்ற ரந ழ்‌ 


தினையனைத்தே யாயினுஞ்‌ செய்தநன்‌ றுண்டாற்‌ 
பனையனைத்தா வுள்ளுவர்‌ சான்றோர்‌-பனையனைத்‌ 
தென்றுஞ்‌ செயினு மிலங்கருவி நன்னாட 


நன்றில நன்றறியார்‌ மாட்டு. 


பொற்கலத்‌ தூட்டிப்‌ புறந்தரினும்‌ நாய்பிறர்‌ 
எச்சிற்‌ கிமையாது பார்த்திருக்கும்‌; - அச்சீர்‌ 
பெருமை யுடைத்தாக்‌ கொளினுங்கீழ்‌ செய்யுங்‌ 


கருமங்கள்‌ வேறு படும்‌. 


சக்கரச்‌ செல்வம்பெறினும்‌ விழுமியோர்‌ 
எக்காலுஞ்‌ சொல்லார்‌ மிகுதிச்சொல்‌; - எக்காலும்‌ 
முந்திரிமேற்‌ காணி மிகுவதேற்‌ கீழ்தன்னை 


இந்திரனா எண்ணி விடும்‌. 


மைதீர்‌ பசும்பொன்மேல்‌ மாண்டமணியழுத்திச்‌ 


செய்த தெனினுஞ்‌ செருப்புத்தன்‌ காற்கேயாம்‌; 
எய்திய செல்வத்த ராயினும்‌ கீழ்களைச்‌ 


செய்தொழிலாற்‌ காணப்‌ படும்‌. 


கடுக்கெனச்‌ சொல்வற்றாம்‌, கண்ணோட்டம்‌ இன்றாம்‌ 
இடுக்கண்‌ பிறர்மாட்‌ டுவக்கும்‌, - அடுத்தடுத்து 
வேகம்‌ உடைத்தாம்‌, விறன்மலை நன்னாட! 


ஏகுமாம்‌ எள்ளுமாம்‌ கீழ்‌. 


பழைய ரிவரென்று பன்னாட்பின்‌ நிற்பின்‌ 
உழையினிய ராகுவர்‌ சான்றோர்‌; - விழையாதே 
கள்ளுயிர்க்கும்‌ நெய்தற்‌ கனைகடல்‌ தண்சேர்ப்ப; 


எள்ளுவர்‌ கீழா யவர்‌. 


கொய்புல்‌ கொடுத்துக்‌ குறைத்தென்றுந்‌ தீற்றினும்‌ 
வையம்பூண்‌ கல்லா சிறுகுண்டை; - ஐயகேள்‌, 
எய்திய செல்வத்த ராயினும்‌ கீழ்களைச்‌ 
செய்தொழிலாற்‌ காணப்‌ படும்‌. 


129 


(344) 


345 


346 


347 


348 


349 


350 


130 


அரும்பொருள்‌ விளக்கம்‌ 


341. கப்பி- நொய்யை. கடவது ஆ- போதிய அளவினதாக, காலை- (இரை 
வேண்டிய) காலத்தில்‌. தன்‌ வாய்‌ பெயினும்‌- தனது வாயிற்‌ (பிறர்‌ கொணர்ந்து) 
போகடினும்‌. குப்பை கிளைப்பு ஓவா- (தனக்கு இயல்பாகிய) குப்பை கிளறுந் 
தொழிலின்‌ நீங்காத. கனம்‌ பொதிந்த- மிக உயர்ந்த பொருளடங்கிய. நூல்‌- 
நூற்பொருளை. விரித்து காட்டினும்‌- விவரமாகத்‌ தெரிவித்தாலும்‌. கீழ்‌- கீழ்மகன்‌; இது 
பண்பாகுபெயர்‌. மனம்‌ புரிந்த ஆறே- (தன்‌) மனம்‌ விரும்பியபடியே. மிகும்‌- வரம்பு 
கடந்து செல்வன்‌. 


342. காழ்‌ ஆய கொண்டு- உறுதியான நூற்பொருளை அறிந்து. கசடு அற்றார்‌ தம்‌ 
சாரல்‌ - குற்றம்‌ நீங்கின பெரியோர்‌ பக்கல்‌. தாழாது போவாம்‌- காலதாமதமில்லாது 
செல்வோம்‌. என உரைப்பின்‌ - எனச்‌ சொல்லி (மேன்மகன்‌ ஒருவன்‌) அழைப்பனாயின்‌. 
உறங்குவாம்‌- நித்திரை செய்வோம்‌. எழுந்துபோம்‌- அவ்விடம்‌ விட்டு எழுந்து போவன்‌. 
அஃது அன்றி- அதுவுமல்லாவிடின்‌. மற்று ஒன்று உரைத்து- வேறு யாதாயினுமொரு 
காரணஞ்‌ சொல்லி; 'ஒன்று' என்பது ஈண்டு ஆகுபெயராம்‌. மறங்கும்‌- மறுத்துச்‌ 


செல்வன்‌. ஆய்தம்‌ மெய்போல ஒலித்த தென்க. 'ஆம்‌' இரண்டும்‌ 'தான்‌' என்பதும்‌ 
அசைகள்‌. 


343. பெரு நடை- மிக்க செல்வத்தை; 'நடைவழி யொடுக்கஞ்‌ செல்வம்‌' என்பது 
நிகண்டு. இனி, 'பெரு நடை' என்பதற்குப்‌ 'பெரிய சிறப்பு' என்றுரைப்பாரு முளர்‌. 
பெற்றி பிழையாது- தம்‌ இயல்பாகிய பெருமைக்குணம்‌ மாறாது. ஒரு நடையார்‌ 
ஆகுவர்‌- (எப்போதும்‌) ஒருவகைப்பட்ட நடக்கையுடையவராவர்‌. பெற்றக்‌ கடைத்தும்‌- 
அடைந்தவிடத்தும்‌; உம்மை எதிர்மறை. பிறங்கு- விளங்குகிற . வற்றாம்‌ ஒரு நடை- 
(முன்னைய நடைக்கு வேறாகிய) ஒரு நடக்கையின்‌ வல்லவனாவன்‌; 'வற்று' என்பது 


'வல்‌' என்னும்‌ பண்படியாகப்‌ பிறந்த குறிப்பு முற்று. 


344. தினை அனைத்தே- தினை என்னும்‌ சிறிய தானியத்தினளவே. செய்த நன்று 
ஒருவன்‌ செய்த வுபகாரத்தை. உண்டால்‌- (தாம்‌) அனுபவித்தால்‌. பனை அனைத்து ஆ 
உள்ளுவர்‌- பனைமரத்தளவு பெரிதாக நினைப்பர்‌. நன்று இல- (அவ்வுபகாரங்கள்‌) 
சிறப்‌ பிலவாம்‌. நன்று அறியார்‌ மாட்டு- செய்ந்நன்றி யறியாதாரிடத்தே. 
'தினைத்துணை நன்றி செயினும்‌ பனைத்துணையாக்‌ கொள்வர்‌ பயன்றெரிவார்‌' 
என்னுந்‌ திருக்குறளினையும்‌ 'தினை, பனை யென்பன சிறுமை பெருமைகட்குக்‌ 


காட்டுவன சில அளவை' என்னும்‌ பரிமேலழகர்‌ உரைக்‌ குறிப்பினையுங்‌ காண்க. 


131 


345. கலத்து- பாத்திரத்தில்‌. புறந்தரினும்‌- யாதுகாத்துவரினும்‌; 'புறந்தா' என்பது 
பகுதி. பிறர்‌ எச்சிற்கு- அயலார்‌ (உண்டெறிந்த) எச்சிற்‌ சோற்றிற்கு. இமையாது- 
கண்ணிமை கொட்டாது. ௮ சீர்‌- அப்படி. 'ஆ' என்பது 'ஆக' என்பதன்‌ தொகுத்தல்‌. 
வேறுபடும்‌- (பெருமைக்கு) வேறுபட்டனவாம்‌. 


346. சக்கரம்‌ செல்வம்‌- பூமண்டலமுழுவதும்‌ ஆளுகின்ற பெருஞ்‌ சிறப்பை. 'சக்கரம்‌' 
என்றது, 'ஆக்ஞாசக்கரத்தை' என்பதுமாம்‌. விழுமியோர்‌- மேலோர்‌. மிகுதி சொல்‌- 
வரம்புகடந்த வார்த்தையை. முந்திரிமேல்‌- முந்திரி யென்னுஞ்‌ சிறிய அளவின்மேல்‌. 
காணி மிகுவதேல்‌ - காணி யென்னுஞ்‌ சிறிய அளவுகொண்ட செல்வம்‌ முகுவதானால்‌. 
'காணி' யென்பது அறுபத்து நான்கினொன்றும்‌ 'முந்திரி' அதன்‌ நான்கி னொன்றுமாம்‌. 
'காணிமேல்‌ முந்திரி மிகுவதேல்‌' எனச்‌ சொற்களை மாற்றிப்‌ பொருள்‌ கோடலுமாம்‌. 
இந்திரன்‌ ஆ- தேவேந்திரனாக. எண்ணிவிடும்‌- நினைத்துக்‌ கொள்வன்‌. 


347. மை தீர்‌- குற்றமற்ற. மாண்டமணி அழுத்தி- மாட்சிமைப்பட்ட 
இரத்தினங்களைப்‌ பதித்து. காற்கே ஆம்‌- (ஒருவன்‌) காலிற்‌ கொள்ளுதற்கே உரியதாம்‌. 
ஏகாரம்‌ பிரிநிலை. 'எய்திய செல்வத்தர்‌' என்பது வட நூன்‌ முடிபு. 'செல்வம்‌ எய்தியவர்‌' 
என்க. செய்‌ தொழிலால்‌- (அவர்கள்‌) செய்யும்‌ இழிந்த செய்கைகளால்‌. காணப்படும்‌- 
(இவர்கள்‌ கீழ்மக்களென்று) அறியக்கூடும்‌. இஃதெடுத்துக்‌ காட்டுவமையணி. 


348. கடுக்கென-கடுமையாக. இது குறிப்பிடைச்சொல்‌. சொல்‌ வற்று ஆம்‌ - 
சொல்லுதல்‌ வல்லவனாம்‌. 'சொல்‌' என்பதனைச்‌ 'சொல்ல' என்பதன்‌ தொகுத்தலாகக்‌ 
கோடலுமாம்‌. கண்ணோட்டம்‌- தாக்ஷிண்யம்‌; இது கண்‌ஓடியவழி யுளதாவ தாகலின்‌, 
'கண்ணோட்டம்‌' ஆயிற்றென்க. 'பிறர்மாட்டு இடுக்கண்‌ உவக்கும்‌' என்க. இடுக்கண்‌- 


துன்பத்திற்கு. உவக்கும்‌ - மகிழ்வன்‌. அடுத்து அடுத்து- அடிக்கடி. வேகம்‌- 
கோபாவேசம்‌. விறல்‌- பெருமையுடைய. ஏகும்‌- (கண்டவிடம்‌) செல்வன்‌. எள்ளும்‌- 


(பிறரை) இகழ்வன்‌. கீழ்‌- கீழ்மகன்‌; இது தன்மை நவிற்சியணி 


349. 'பின்‌ நிற்பின்‌ இவர்‌ பன்னாள்‌ பழையர்‌ என்று' எனப்‌ பொருத்துக. பழையர்‌ 
இவர்‌ என்று பன்னாள்‌- இவர்கள்‌ பல நாள்‌ பழகியவரென்று கருதி; 'பழையர்‌' என்பது 
'பழைமை' என்னும்‌ பண்படியாகப்‌ பிறந்த பலர்பாற்‌ பெயர்‌. பின்‌ நிற்பின்‌- (ஒருவர்‌ தம்‌) 
பின்‌ நிற்பராயின்‌ அஃதாவது தமக்கு அடங்கி நடப்பராயின்‌. உழை இனியர்‌ ஆகுவர்‌- 
அவர்களிடத்து விருப்ப முடையவராவர்‌. விழையாதே- (அப்படித்‌ தம்‌ பின்‌ 


நின்றவர்களை) விரும்பாமலே. கள்‌- தேனை. உயிர்க்கும்‌- சிந்துகின்ற. 'நெய்தல்‌ 


சேர்ப்ப' என்க. எள்ளுவர்‌- இகழ்வர்‌, 


132 


350. கொய்புல்‌ குறைத்து கொடுத்து தீற்றினும்‌- அறுக்கத்‌ தக்க புல்லை அறுத்து 
வாயிற்‌ கொடுத்துத்‌ தின்னச்‌ செய்யினும்‌; கொய்புல்லாவது அறுக்கத்தக்க பக்குவம்‌ 


வாய்ந்த புல்லென்க. 'தீற்று' என்பது 'தின்‌' என்பதன்‌ பிறவினை. என்றும்‌- எக்‌ 
காலத்தும்‌. வையம்‌- தேரை. பூண்கல்லா- பூண்டிழுக்கமாட்டா. சிறுகுண்டை- சிறிய 
எருதுகள்‌. இஃதெடுத்துக்காட்‌ டுவமை. 


அதிகாரம்‌ 36. கயமை 


[மெலிந்த உணர்வினாரது இயல்புணர்த்திற்று.] 


ஆர்த்த அறிவினர்‌ ஆண்டிளைய ராயினுங்‌ 

காத்தோம்பித்‌ தம்மை அடங்குப; - மூத்தொறூஉம்‌ 

தீத்தொழிலே கன்றித்‌ திரிதந்‌ தெருவைபோல்‌ 

போத்தறார்‌ புல்லறிவி னார்‌. 351 


செழும்பெரும்‌ பொய்கையுள்‌ வாழினும்‌ என்றும்‌ 

வழும்பறுக்க கில்லாவாந்‌ தேரை: - வழும்பில்சீர்‌ 

நூல்கற்றக்‌ கண்ணும்‌ நுணுக்கமொன்‌ றில்லாதார்‌ 

தேர்கிற்கும்‌ பெற்றி அரிது. 352 


கணமலை நன்னாட! கண்ணின்‌ றொருவர்‌ 

குணனேயுங்‌ கூறற்‌ கரிதால்‌, குணனமுங்கக்‌ 

குற்றம்‌ உழைநின்று கூறுஞ்‌ சிறியவர்கட்‌ 

கெற்றா லியன்றதோ நா. 353 


கோடேந்‌ தகலல்குற்‌ பெண்டிர்தம்‌ பெண்ணீர்மை 


சேடியர்‌ போலச்‌ செயல்தேற்றார்‌; - கூடிப்‌ 
புதுப்‌ பெருக்கம்‌ போலத்தம்‌ பெண்ணீர்மை காட்டி 


மதித்திறப்பர்‌ மற்றை யவர்‌. 354 


தளிர்மேலே நிற்பினுந்‌ தட்டமாற்‌ செல்லா 

உளிநீரார்‌ மாதோ கயவர்‌; - அளிநீராக்‌ 

கென்னானுஞ்‌ செய்யார்‌ எனைத்தானுஞ்‌ செய்பவே 

இன்னாங்கு செய்வார்ப்‌ பெறின்‌. 355 


மலைநல முள்ளுங்‌ குறவன்‌ பயந்த 


133 


விளைநில முள்ளு முழவன்‌ சிறந்தொருவர்‌ 
செய்தநன்‌ றுள்ளுவர்‌ சான்றோர்‌ கயந்தன்னை 


வைததை யுள்ளி விடும்‌. (356) 


ஒருநன்றி செய்தவர்க்‌ கொன்றி யெழுந்‌“த 
பிழைநூறுஞ்‌ சான்றோர்‌ பொறுப்பர்‌ - கயவர்க்‌ 


கெழுநூறு நன்றிசெய்‌ தொன்றுதீ தாயி 
னெழுநூறுந்‌ தீதாய்‌ விடும்‌. (357) 


*ஏட்டைப்‌ பருவத்து மிற்பிறந்தார்‌ செய்வன 
மோட்டிடத்துஞ்‌ செய்யார்‌ முழுமக்கள்‌ - கோட்டை 
வயிரஞ்‌ செறிப்பினும்‌ வாட்கண்ணாய்‌ பன்றி 


செயிர்வேழ மாகுத லின்று. (358) 


இன்றாது மிந்நிலையே யாது மினிச்சிறிது 


நின்றாது மென்று நினைத்திருந்‌ - தொன்றி 
உரையின்‌ மகிழ்ந்துத முள்ளம்வே றாகி 


மரையிலையின்‌ மாய்ந்தார்‌ பலர்‌. (359) 


நீருட்‌ பிறந்து நிறம்பசிய தாயினு 
மீரங்‌ கிடையகத்‌ தில்லாகு - மோரு 


நிறைப்பெருஞ்‌ செல்வத்து நின்றக்‌ கடைத்து 
மறைப்பெருங்க லன்னா ருடைத்து. (360) 


அரும்பொருள்‌ விளக்கம்‌ 


351. ஆர்த்த - (கல்வி கேள்விகளான்‌) நிறைந்த, ஆண்டு இளையர்‌- வயதிற்‌ சிறியவர்‌. 
காத்துஓம்பி- (ஐம்பொறிகளையுந்‌ தீய புலன்களின்‌ வழியே செல்லவொட்டாது) 
தடுத்துப்‌ பாதுகாத்து. அடக்குப- (தம்மை அடங்கி நடக்கச்‌ செய்வர்‌. மூத்தொறூஉம்‌- 
வயது முதிருந்தோறும்‌; 'மூ' என்பது முதனிலைத்‌ தொழிற்பெயர்‌.; அளபெடை- 
இன்னிசை யளபெடை. தீ தொழிலே கன்றி- கெட்ட செய்கைகளிலேயே உழன்று 
வருந்தி. திரிதந்து- (ஒரு பயனுமின்றித்‌) திரிந்து; இதன்கண்‌ 'திரிதா' என்பது பகுதி. 
எருவை போல்‌- கொறுக்கைபோல; 'கழுகுபோல' என்பதுமொன்று. போத்து அறார்‌- 
உட்டுளை நீங்கார்‌ அஃதாவது உள்ளீடு பெறார்‌; குற்றம்‌ நீங்காரென்பது மொன்று, 
இவ்வாறு கொள்ளிற்‌ 'பொத்து' என்பது எதுகை நோக்கி நீட்டல்‌ விகாரம்‌ 


134 


பெற்றதென்றேனும்‌, 'பொந்து' என்பது வலித்தலும்‌ நீட்டலும்‌ பெற்றதென்றேனுங்‌ 


கொள்க. கழுகு குரூர குண முடைய பறவையாகலின்‌ 'எருவைபோல்‌' என்றா ரென்க. 


352. பெரும்‌ பொய்கையுள்‌- பெரிய குளத்தில்‌. வழும்பு அறுக்க கில்லா ஆம்‌- (தம்‌; 
உடம்பின்‌ மேலுள்ள) வழுவழுப்பான அழுக்கை நீக்கிக்‌ கொள்ள மாட்டாவாம்‌. 
நுணுக்கம்‌- நுட்பபுத்தி. இஃதாகுபெயர்‌. வழும்பு- குற்றம்‌. கற்றக்கண்ணும்‌- கற்றுப்‌ 
பழகினும்‌. தேர்கிற்கும்‌ பெற்றி- (அந்நூல்களின்‌ உண்மைப்‌ பொருள்களை) 
ஆராய்ந்தறியுந்‌ தன்மை. அரிது- இல்லையாம்‌. இஃதெடுத்துக்காட்‌ டுவமையணி. 


353. கணம்‌- கூட்டமாகிய. கண்‌ இன்று- எதிரில்‌ இன்றி, 'கண்‌ நின்று' எனப்‌ பிரித்தல்‌ 
சிறவாது,. குணம்‌ ஏயும்‌- நற்குணத்தையும்‌, கூறற்கு அரிது எடுத்துச்‌ சொல்வதற்கு 
(நாவெழுதல்‌) அரிது. குணன்‌ அழுங்க - (அவரது) நற்குணங்கள்‌ அழியும்படி. 'உழை 


நின்று குற்றம்‌ கூறும்‌' என மாற்றுக. உழை - பக்கல்‌. எற்றால்‌ இயன்றதோ - 
(தசையினாலன்றி) வேறெதனாற்‌ செய்யப்‌ பட்டதோ. நா - நாக்கு. 


354. கோடு ஏந்து - பக்கங்கள்‌ உயர்ந்த. அகல்‌ - அகன்ற. பெண்டிர்‌ - குலமகளிர்‌. தம்‌ 
பெண்‌ நீர்மை - தமது பெண்மைக்குரிய அலங்காரத்தை. புது பெருக்கம்‌ போல - புதுநீர்‌ 
வெள்ளம்போல. இறப்பர்‌ - (அவர்‌ செல்வத்தை முற்றும்‌ பெற்று அவரை விட்டுப்‌) 
பிரிவர்‌. மற்றையவர்‌ - வேசைர்‌. அறிஞர்‌ தற்புகழ்ச்சி செய்ய அறியாரென்பதூஉம்‌, 
அறிவிலார்‌ தம்மைப்பிறர்‌ நன்கு மதிக்கும்படி தம்மைத்தாமே புகழ்ந்து பேசிப்‌ பொருள்‌ 
பறிப்பரென்பதூ உம்பட நின்றமையின்‌, இது பிறிது மொழிதலணி. 


355. தட்டாமல்‌ - (ஒருவர்‌) தட்டித்தள்ளாமல்‌. செல்லா - உள்‌ இறங்காத. உளி நீரார்‌ - 
உளியின்‌ தன்மையுடையவராவர்‌. கயவர்‌ - கீழ்மக்கள்‌. அளி நீரார்க்கு- (பிறர்‌ துன்பம்‌ 
கண்டு இரங்கும்‌) அருளையே இயற்கைக்‌ குணமாக வுடைய பெரியார்க்கு; அன்றி, 
பிறர்‌ 'இரங்கும்படியான இயல்புடையார்‌ ' எனினுமாம்‌. என்னானும்‌ - யாதோ 
ருபகாரத்தையும்‌. எனைத்தானும்‌ - எவ்வளவு பேருதவியையும்‌. இன்னாங்கு செய்வார்‌ 


பெறின்‌ - தமக்குத்‌ துன்பஞ்‌ செய்வோரைப்‌ பெறுவராயின்‌. 'மாது; ஓ என்பன அசைகள்‌. 


356. நலம்‌ - வளத்தை. உள்ளும்‌ - நினைத்துக்‌ கொண்டிருப்பன்‌. பயந்த - (தனக்குப்‌) 
பயன்‌ கொடுக்குந்‌ தன்மையுள்ள. ஒருவர்‌ செய்த நன்று - (தமக்குப்‌) பிறரொருவர்‌ செய்த 
உபகாரத்தை. 'சிறந்து உள்ளுவர்‌' என்புழிச்‌ 'சிறந்து' என்பது எச்சத்‌ திரிபாம்‌; 'சிறந்த' 
என்பது பொருள்‌. கயம்‌ - கயவன்‌, அஃதாவது கீழ்மகன்‌. கயவனைக்‌ 'கயம்‌' என 


அஃறிணையாற்‌ கூறியது அவனது இழிவு தோன்றற்‌ கென்க. தன்னை வைததை - 
(பிறனொருவன்‌) தன்னை இகழ்ந்து பேசியதை. 


135 


357. நன்றி - உதவி. 'செய்தவர்க்கு' என்புழி வேற்றுமை மயக்கம்‌ இருத்தல்‌ காண்க. 


ஒன்றி எழுந்த - இடைவிடாது தொடர்ச்சியாக நேர்ந்த. பிழை நூறும்‌ - நூறு 
குற்றங்களையும்‌. பொறுப்பர்‌ - (தமக்கு அவர்‌ செய்த பேருதவியைக்‌ கருதிப்‌) 


பொறுத்துக்கொள்வர்‌,. ஒன்று தீது ஆயின்‌ - ஒன்று கெடுதியாமாயின்‌. தீதாய்‌ விடும்‌ - 
கெடுதியாகவே தோன்றும்‌. 'நூறு, எழுநூறு' என்பன 'பல' 'மிகப்பல' என்பனவற்றிற்குக்‌ 


காட்டிய எண்களாம்‌. 


358. ஏட்டை பருவத்தும்‌ - (பொருளின்மையாற்‌) றளர்வு வந்த காலத்தும்‌. 
இற்பிறந்தார்‌ - உயர்குடியிற்‌ பிறந்தவர்கள்‌. செய்வன - செய்யும்‌ நற்காரியங்களை. 
மோட்டு இடத்தும்‌ - (பொருளுடைமையால்‌) உயர்ந்த நிலையில்‌ நின்ற காலத்தும்‌. முழு 
மக்கள்‌ - மூடர்கள்‌. கோட்டை - (தனது) தந்தங்களில்‌; இது வேற்றுமை மயக்கம்‌. வயிரம்‌ 
செறிப்பினும்‌ - பூண்‌ கட்டினாலும்‌. வாள்‌ - வாள்போன்ற. செயிர்‌ வேழம்‌ - (போரிற்‌) 
கோபிக்குந்‌ தன்மையுள்ள யானை. ஆகுதல்‌ - ஒத்தல்‌. இஃதெடுத்துக்‌ காட்டுவமை. 


359. இன்று ஆதும்‌ - இன்றையே செல்வராவோம்‌. பிரி நிலை ஏகாரந்‌ தொக்கது. 
இந்நிலையே - இப்போதே. இனி சிறிது நின்று - இனிச்‌ சிலகாலங்‌ கழித்து. இருந்து - 
(அறஞ்செய்யாது) இருந்து. உரையின்‌ ஒன்றி மகிழ்ந்து - (மேல்‌ நினைத்தபடி) வாயாற்‌ 
சொல்லி மகிழ்ச்சி யடைந்து. தம்‌ உள்ளம்‌ வேறு ஆகி - (தாம்‌ நினைத்தபடி 
நேராமையால்‌) தமது மனம்‌ மாறுபட்டு. மரை இலையின்‌ - தாமரை யிலைபோல. 
மாய்ந்தார்‌ - (பயனின்றியே) மாண்டார்‌. செழிப்புற்று நின்று நாளடைவில்‌ 
இருந்தவிடத்தே அழிதலிற்‌ கயவர்க்குத்‌ தாமரையிலை உவமைமாயிற்‌ றென்க. 


360. கிடை அகத்து - நெட்டியுள்‌. 'ஈரம்‌ இல்‌ ஆகும்‌' என்க. 'ஓரும்‌' என்பது 
அசைநிலை; முன்னிலைப்‌ பன்மை முற்‌ றெனக்‌ கொண்டு 'நீர்‌ அறியும்‌' என்பதுமாம்‌.. 
நிறை - நிறைதலையுடைய அஃதாவது திருப்திக்குக்‌ காரணமாதலுடைய; இனி 
'நிறைப்பெரு' என்பதனை வினைத்தொகை நிலைத்தொடரெனக்‌ கொண்டு வலிமிக்கது 
எதுகை நயம்பற்றி யென்பாருமுளர்‌. நின்றக்‌ கடைத்தும்‌- இருந்தவிடத்தும்‌. அறை 
பெருகல்‌ அன்னார்‌- பாறையாகிய பெருங்‌ கல்போல இளகுதலில்லாத கயவரை. 
உடைத்து- இவ்‌ வுலகம்‌ உடையது. 


7. பன்னெறியியல்‌ 
37 - ஆம்‌ அதிகாரம்‌ - பன்னெறி 


மழைதிளைக்கு மாடமாய்‌ மாண்பமைந்த காப்பாய்‌ 
இழைவிளக்கு நின்றிமைப்பி னென்னாம்‌ - விழைதக்க 
மாண்ட மனையாளை யில்லாதா னில்லகங்‌ 


காண்டற்‌ கரியதோர்‌ காடு. 


வழக்கெனைத்து மில்லாத வாள்வாய்க்‌ கிடந்து 
மிழுக்கினைத்‌ தாம்பெறா ராயி - னிழுக்கெனைத்துஞ்‌ 
செய்குறாப்‌ பாணி சிறிதேயச்‌ சின்மொழியார்‌ 
கையுறாப்‌ பாணி பெரிது. 


எறியென்‌ றெதிர்நிற்பாள்‌ கூற்றஞ்‌ சிறுகாலை 
அட்டில்‌ புகாதா ளரும்பிணி - யட்டதனை 
உண்டி யுதவாதா ளில்வாழ்பே யிம்மூவர்‌ 


கொண்டானைக்‌ கொல்லும்‌ படை. 


கடியெனக்‌ கேட்டுங்‌ கடியான்‌ வெடிபட 
ஆர்ப்பது கேட்டு மதுதெளியான்‌ - பேர்த்துமோ 
ரிற்கொண் டினிதிரூ௨ மேமுறுத லென்பவே 


கற்கொண் டெறியுந்‌ தவறு. 


தலையே தவமுயன்று வாழ்த லொருவர்க்‌ 
கிடையே யினியார்கட்‌ டங்கல்‌ - கடையே 
புணராதென்‌ றெண்ணிப்‌ பொருணசையாற்‌ றம்மை 


உணரார்பின்‌ சென்று நிலை. 


கல்லாக்‌ கழிப்பர்‌ தலையாயார்‌; நல்லவை 
துவ்வாக்‌ கழிப்பர்‌ இடைகள்‌; கடைகள்‌ 
இனிதுண்ணேம்‌ ஆரப்‌ பெறேமியாம்‌2என்னும்‌ 


முனிவினாற்‌ கண்பா டிலர்‌. 


செந்நெல்லா லாய செழுமுளை மற்றுமச்‌ 
செந்நெல்லே யாகி விளைதலால்‌ - அந்நெல்‌ 
வயனிறையக்‌ காய்க்கும்‌ வளவய லூர! 


மகனறிவு தந்தை யறிவு. 


(361) 


(362) 


(363) 


(364) 


(365) 


366 


367 


136 


137 


உடைப்பெருஞ்‌ செல்வரும்‌ சான்றோரும்‌ கெட்டுப்‌ 
புடைப்பெண்டிர்‌ மக்களும்‌ கீழும்‌ பெருகிக்‌ 
கடைக்கால்‌ தலைக்கண்ண தாகிக்‌ குடைக்கால்போற்‌ 


கீழ்மேலாய்‌ நிற்கும்‌ உலகு. 368 


இனியார்தம்‌ நெஞ்சத்து நோயுரைப்ப அந்நோய்‌ 
தணியாத உள்ளம்‌ உடையார்‌, - மணிவரன்றி 
வீழும்‌ அருவி விறன்மலை நன்னாட! 


வாழ்வின்‌ வரைபாய்தல்‌ நன்று. 369 


புதுப்புனலும்‌ பூங்குழையார்‌ நட்பும்‌ இரண்டும்‌ 

விதுப்பற நாடின்வே றல்ல; - புதுப்புனலும்‌ 

மாரி அறவே அறுமே, அவரன்பும்‌ 

வாரி அறவே அறும்‌. 370 


அரும்பொருள்‌ விளக்கம்‌ 


361. மழை திளைக்கும்‌- மேகம்‌ தவழும்படியான. மாடம்‌ ஆய்‌- உபரிகை யுடையதாய்‌. 
மாண்பு- சிறப்பு. காப்பாய்‌- காவலை யுடையதாய்‌. இழை விளக்கு நின்று இமைப்பின்‌- 
ஆபரணங்கள்‌ விளக்குப்போல நிலைபெற்று விளங்கினும்‌; சிறப்பும்மை தொக்கது, 
'விளக்கு நின்று இமைப்பின்‌' என்பது 'குருவி கூப்பிட்டான்‌' என்பது போன்றதொரு 
முடிபு. என்‌ ஆம்‌- என்ன பயனுடைத்தாம்‌. விழை தக்க- விரும்புதற்குத்‌ தக்க. மாண்ட- 
(குணங்களாற்‌) சிறந்த. மனையாளை- மனைவியை. இல்லகம்‌- வீடானது. காண்டற்கு 
அரியது ஓர்‌ காடு- கண்களாற்‌ காண்பதற்குங்‌ கூடாத மிகக்‌ கொடியதொரு 
காடுபோலும்‌. 


362. வழுக்கு எனைத்தும்‌ இல்லாத- குற்றம்‌ ஒரு சிறிதும்‌ இல்லாத. வாள்வாய்‌ 
கிடந்தும்‌- வாளின்‌ காவலிலிருந்தும்‌. வாட்‌ காவலாவது வாளேந்திய வீரர்களால்‌ 
காக்கப்படுதல்‌. 'வாள்‌ போன்ற கொடிய காவ' லெனினுமாம்‌. இழுக்கினை தாம்‌ பெறார்‌ 
ஆயின்‌- (கற்பொழுக்கத்தினின்று) தவறுதலைத்‌ தாம்‌ பெறாதவராயினும்‌; உம்மையை 
ஈண்டுங்‌ கூட்டுக. இழுக்கு எனைத்தும்‌ செய்குறா பாணி சிறிதே- சிறு குற்றமேனுஞ்‌ 
செய்யாது தம்மைப்‌ பாதுகாத்த காலஞ்‌ சிறிதேயாம்‌. கை உறா பாணி பெரிது- 
நல்லொழுக்கத்தைக்‌ கைக்கொள்ளாத காலம்‌ பெரிதேயாம்‌. மகளிர்‌ கடுங்காவலின்‌ 
வைகிக்‌ குற்றஞ்‌ செய்தற்குச்‌ சிறிது மிடம்‌ பெறாராயினும்‌ அவர்‌ மனந்‌ தீவழிச்‌ 
செல்லுதலே பெரும்பான்மை என்பது கருத்து; 'சிறைகாக்குங்‌ காப்பெவன்‌ செய்யு 


138 


மகளிர்‌, நிறை காக்குங்‌ காப்பே தலை' எனத்‌ திருக்குறளினும்‌, 'நிறையான்‌ மிகு கல்லா 


நேரிழை யாரைச்‌, சிறையா னகப்படுத்த லாகா' எனப்‌ பழமொழியினும்‌ வருதல்‌ காண்க. 


363. எறி என்று- (கணவன்‌ சினந்துழி என்னை) 'அடி' யென்று சொல்லி. எதிர்‌ 
நிற்பாள்‌- எதிர்த்து நிற்பவள்‌. கூற்றம்‌- யமனுக்கு நேர்‌. சிறுகாலை- உதயகாலத்தில்‌. 
அட்டில்‌- மடைப்‌ பள்ளியில்‌. அரும்பிணி- (மருந்தாற்‌ றணிக்க.) முடியாத நோய்க்கு நேர்‌. 
அட்டதனை- சமைத்த பொருள்களை. உண்டி உதவாதாள்‌- உணவாகக்‌ (கணவனுக்கு) 
இடாது தானே உண்பவள்‌; அன்றி 'நீ உண்‌, உண்‌' எனப்‌ பரிந்து பரிமாறாதவள்‌' 
என்பதுமாம்‌. 


இல்‌ வாழ்‌ பேய்‌ - வீட்டில்‌ வாழ்கின்ற பேய்க்கு நேர்‌. 'மூவர்‌' என்புழி முற்றும்மை 
வருவித்துரைக்க. கொண்டானை- கணவனை. கொல்லும்‌- உயிர்‌ வாங்கும்‌. படை 


ஆயுதத்திற்கு நேராவர்‌. 


364. கடி என கேட்டும்‌- இல்‌ வாழ்க்கையை 'நீக்கி விடு' எனப்‌ பெரியோர்‌ சொல்லக்‌ 
கேட்டும்‌; 56 வது பாட்டினை நோக்குக. கடியான்‌- நீக்காதவனாய்‌. வெடிபட- (தலை) 
வெடிக்கும்படி. ஆர்ப்பது- (சாப்பறை) ஒலிப்பதை; அது தெளியான்‌- இல்வாழ்க்கை 
இத்தன்மைத்‌ தெனத்‌ தெளியாதவனாய்‌. பேர்த்தும்‌ ஓர்‌ இல்‌ கொண்டு- மறுபடியும்‌ ஒரு 
மனைவியை மணந்துகொண்டு. இனிது இரூஉம்‌- இன்பமாக விருக்கின்ற. 'இரூஉம்‌' 
என்பது 'இருவும்‌' என்னும்‌ பெயரெச்சம்‌ விகாரப்பட்ட சொல்லிசை யளபெடை. 
ஏமுறுதல்‌- மயக்கனமானது. கல்‌ கொண்டு எறியுந்‌ தவறு- கல்லை எடுத்துத்‌ தன்மேல்‌ 
தானே எறிந்து கொள்வதொரு குற்றம்‌ போல்வது. 'தவறு என்ப' என்‌ றியைக்க. 


365. தலை- உத்தமமாவது. தவம்‌ முயன்று- தவத்திற்‌ குரிய ஒழுக்கங்களின்‌ முயற்சி 
செய்து. வாழ்தல்‌- உயிர்‌ வாழ்தலே; ஏகாரத்தைப்‌ பிரித்து ஈண்டுக்‌ கூட்டுக. இடை- 
மத்திமமாவது. இனி யார்கண்‌ தங்கல்‌- நற்குண நற்செய்கையுடைய மனைவியருடன்‌ 
கலந்து வாழ்தலே. கடை- அதமமாவது. புணராது என்று எண்ணி- கிட்டாதென்று 
நினைத்தும்‌; சிறப்பும்மை விகாரத்தாற்‌ றொக்கது. பொருள்‌ நசையால்‌- 
செல்வத்தின்கண்‌ (வைத்த) ஆசையால்‌. தம்மை உணரார்‌ பின்‌ - தமது குடிப்பிறப்பு 
முதலியவற்றை அறியாதவர்களின்பின்‌. சென்று நிலை- போய்‌ நிற்றலே. 


366. கல்லா- (ஞான நூல்களைக்‌ ) கற்று. கழிப்பர்‌-காலங்‌ கழிப்பர்‌. தலையாயர்‌- 
உத்தமர்‌. நல்லவை- அறநெறியாற்பெற்ற பொருள்களை. துவ்வா- அனுபவித்து. 
இடைகள்‌- மத்திமர்‌. கடைகள்‌- அதமர்‌. இனிது உண்ணோம்‌- இனிமையான 
பண்டங்களை உண்ணப்‌ பெற்றோ மில்லையே! முனிவினால்‌- வெறுப்பினால்‌. 
கண்பாடு- உறக்கம்‌. இது முதனிலை திரிந்த தொழிற்பெயர்‌. 


139 


367. செந்நெல்லால்‌- சம்பாநெல்‌ விதைகளினின்று; 'செந்‌ நெல்‌' என்றது சாலியை. 
ஆய- உண்டாகிய. 'முளை' என்பது தொழிலாகுபெயர்‌. மற்றும்‌- பின்னும்‌. 
'விளைதலால்‌' என்புழி 'ஆல்‌' உருபு ஞாபகவேதுப்‌ பொருளது. அ நெல்‌- அந்தச்‌ சம்பா 
நெல்‌. நிறைய- நிரம்ப. ஊர- ஊர்களையுடைய பாண்டியனே! மகன்‌ அறிவு தந்‌ைத 


அறிவுத்தையின்‌ அறிவே மைந்தனது அறிவாம்‌; 'மகனுரைக்குந்‌ தந்தை நலத்தை' 
என்றார்‌ பிறரும்‌. 


368. உடை பெருஞ்‌ செல்வரும்‌- தொன்று தொட்டுவந்த பெருஞ்‌ செல்வ 
முடையாரும்‌. சான்றோரும்‌- (நற்குண நற்செய்கை நிறைந்த) பெரியோரும்‌. கெட்டு- 
(தத்தம்‌ நிலை) மாறிப்போய்‌. புடை பெண்டிர்‌ மக்களும்‌- (இழிகுணமுடைய) 
வைப்பாட்டிகள்‌ பிள்ளைகளும்‌. கீழும்‌- (தீக்குணமுந்‌ தீச்‌ செய்கையுமுடைய) கீழ்‌ 
மக்களும்‌. பெருகி- (செல்வத்தால்‌) விருத்தியடைந்து. கடைக்கால்‌ தலைக்‌ கண்ணது 
ஆகி காற்புறம்‌ இருக்கத்தக்கது தலைப்புறம்‌ இருப்பதாய்‌; 'கான்‌ மாடு தலை மாடாய்‌" 
என்பது இக்கால வழக்கு. குடைகால்போல்‌- குடையினது காம்புபோல. கீழ்‌ மேலாய்‌ 
நிற்கும்‌.- கீழ்மை யடையத்‌ தக்கது மேன்மையடைந்து நிற்குந்‌ தன்மைத்து. 'கெட்டு, 
பெருகி, ஆகி' என்பன காரணப்‌ பொருட்டில்‌ வந்த செயவெ னெச்சத்‌ திரிபுகள்‌. 


369. இனியார்‌ - நல்ல நண்பர்கள்‌. தம்‌ நெஞ்சத்து நோய்‌ உரைப்ப- தங்கள்‌ 
மனத்திலுள்ள வருத்தத்தை எடுத்துச்‌ சொல்லிய பின்பும்‌; உம்மை தொக்கது விகாரம்‌. அ 
நோய்‌ தணியாத உள்ளம்‌ உடையார்‌ - அந்த வருத்தத்தை நீக்க மாட்டாத (வலிய) 
மனமுடையார்‌. மணி வரன்றி - இரத்தினங்களை வாரிக்கொண்டு. விறல்‌ - 
வெற்றிபெற்ற அஃதாவது மிகச்‌ சிறந்த. வாழ்வின்‌ - உயிர்‌ வாழ்தலையுங்‌ காட்டில்‌. 
வரை பாய்தல்‌ - மலையின்‌ மீதேறி விழுந்து உயிர்‌ விடுதல்‌. 


370. புது புனலும்‌ - புதிய நீர்‌ வெள்ளமும்‌. பூ குழையார்‌ - அழகிய காதணியுடைய 
வேசையர்களது. விதுப்பு அற நாடின்‌- விரைவின்றி (நின்று) ஆராயின்‌; 'விருப்பமின்றி 
ஆராயின்‌' என்பாரு முளர்‌. வேறு அல்ல - வெவ்வேறு தன்மை யுடையன வல்ல. மாரி 
அறவே அறும்‌ - மழை நீங்கின்‌ ஒழியும்‌. வாரி அறவே அறும்‌ - பொருள்‌ வருவாய்‌ 
நீங்கின்‌ ஒழியும்‌. இஃதெடுத்துக்காட்டுவமையணி. 


38. பொதுமகளிர்‌ 


[பொருள்‌ கொடுப்பார்‌ பலர்க்கும்‌ உரிய பொதுப்‌ 
பொருளாயிருக்கும்‌ வரைவில்‌ மகளிரின்‌ இயல்பு.] 


140 


விளக்கொளியும்‌ வேசையர்‌ நட்பும்‌ இரண்டும்‌ 

துளக்கற நாடின்வே றல்ல; - விளக்கொளியும்‌ 

நெய்யற்ற கண்ணே அறுமே, அவரன்பும்‌ 

கையற்ற கண்ணே அறும்‌. 371 


அங்கோட்‌ டகலல்குல்‌ ஆயிழையாள்‌ நம்மோடு 
செங்கோடு பாய்துமே என்றாள்மன்‌; - செங்கோட்டின 
மேற்காணம்‌ இன்மையான்‌ மேவா தொழிதாளே 


காற்கால்நோய்‌ காட்டிக்‌ கலுழ்ந்து. 372 


அங்கண்‌ விசும்பின்‌ அமரர்‌ தொழப்படுஞ்‌ 
செங்கண்மா லாயினும்‌ ஆகமன்‌, - தங்கைக்‌ 
கொடுப்பதொன்‌ றில்லாரைக்‌ கொய்தளி ரன்னார்‌ 


விடுப்பர்தங்‌ கையாற்‌ றொழுது. 373 


ஆணமில்‌ நெஞ்சத்‌ தணிநீலக்‌ கண்ணார்க்குக்‌ 
காணமி லாதார்‌ கடுவனையர்‌; - காணவே 
செக்கூர்ந்து கொண்டாரும்‌ செய்த பொருளுடையார்‌ 


அக்காரம்‌ அன்னார்‌ அவர்க்கு. 374 


பாம்பிற்‌ கொருதலை காட்டி யொருதலை 
தேம்படு தெண்கயத்து மீன்காட்டு - மாங்கு 
மலங்கன்ன செய்கை மகளிர்தோள்‌ சேர்வர்‌ 


விலங்கன்ன வெள்ளறி வினார்‌. (375) 


*பொத்தநூற்‌ கல்லும்‌ புணர்பிரியா வன்றிலும்போ 
னித்தலு நம்மைப்‌ பிரியல மென்றுரைத்த 
பொற்றொடியும்‌ போர்த்தகர்க்கோ டாயினா ணன்னெஞ்சே 


நிற்றியோ போதியோ நீ. (376) 


ஆமாபோ னக்கி யவர்கைப்‌ பொருள்கொண்டு 
சேமாபோற்‌ குப்புறாஉஞ்‌ சில்லைக்க ணன்பினை 
ஏமாந்‌ தெமதென்‌ றிருந்தார்‌ பெறுபவே 


தாமாம்‌ பலரா னகை. (377) 


ஏமாந்த போழ்தி னினியார்போன்‌ றின்னாராய்த்‌ 
தாமார்ந்த போதே தகர்க்கோடா - மானோக்கிற்‌ 


141 


றந்நெறிப்‌ பெண்டிர்‌ தடமுலை சேராரே 
செந்நெறிச்‌ சேர்துமென்‌ பார்‌. (378) 


ஊறுசெய்‌ நெஞ்சந்தம்‌ முள்ளடக்கி யொண்ணுதலார்‌ 
தேற மொழிந்த மொழிகேட்டுத்‌ - தேறி 


எமரென்று கொள்வாருங்‌ கொள்பவே யார்க்குந்‌ 


தமரல்லர்‌ தம்முடம்பி னார்‌. (379) 


உள்ள மொருவ னுழையதா யொண்ணுதலார்‌ 

கள்ளத்தாற்‌ செய்யுங்‌ கருத்தெல்லாந்‌ - தெள்ளி 

அறிந்த விடத்து மறியாராம்‌ பாவஞ்‌ 

செறிந்த வுடம்பி னவர்‌. (380) 


அரும்பொருள்‌ விளக்கம்‌ 


371. ஒளியும்‌ - பிரகாசமும்‌. துளக்கு அற - கலங்குதலின்றி. நாடின்‌ - ஆராயின்‌. வேறு 
அல்ல - வேறுபட்டனவல்ல. அற்ற கண்ணே - வற்றிய அப்பொழுதே. அவர்‌ 


அவ்வேசையரது. கை - கையிற்‌ பொருள்‌; இஃதாகு பெயர்‌. 


372. கோடு - பக்கம்‌. ஆய்‌ இழையாள்‌ - ஆராய்ந்‌ தெடுத்த ஆபரணங்களை 
யுடையாள்‌. செம்‌ கோடு பாய்தும்‌ - செம்மையாகிய மலையுச்சியினேறி அதனின்‌ (நாம்‌ 
இருவரும்‌ ஒருசேர) வீழ்வோம்‌. என்றான்‌ மன்‌ - என்று (எம்மிடத்திற்‌ பொருள்‌ 
பெறும்போது அன்பு காட்டி) உறுதியாகக்‌ கூறினாள்‌; 'மன்‌' என்னும்‌ இடைச்‌ சொல்‌ 
ஒழியிசைப்‌ பொருளது, அசையுமாம்‌. காணம்‌ இன்மையால்‌-(எம்மிடத்திற்‌) 
பொருளின்மையால்‌; 'காணம்‌' என்பது 'பொற்காசு' 'கையிலொன்றுங்‌ காணமில்லை' 
என்றார்‌ பெரியாரும்‌. செம்‌ கோட்டில்மேல்‌ மேவாது - செம்மையான 
மலையுச்சியின்மேல்‌ (ஏறி வீழ்தற்கு எம்முன்‌) கூட வாராது. கால்‌ கால்‌ நோய்‌ காட்டி - 
எனது காலின்கண்‌ வாதநோய்வந்துளது (ஆதலின்‌ 'உடன்‌ வர முடியவில்லை' என்று 
பொய்க்‌ காரணஞ்‌ சொல்லிக்‌) காட்டி. 'கால்‌ நோய்‌' என்புழிக்‌ 'கால்‌' என்பது 
'லக்ஷணையால்‌' வாயுவிற்காக, அது வாத நோய்க்காயது; இது லக்ஷித லக்ஷணையாம்‌. 
இனி, 'கால்‌ கால்‌ நோய்‌' என்புழிக்‌ 'கால்‌' என்பது ஏழனுருபு எனக்‌ கொண்டு 
'காலின்கண்‌ நோய்‌' எனப்‌ பொருள்‌ கூறலுமாம்‌. கலுழ்ந்து- (பொய்யாக) அழுது. 
ஒழிந்தாள்‌- எம்முடன்‌ வாரா தொழிந்தாள்‌. 


142 


373. அம்‌- அழகிய. கண்‌- இடமகன்ற. விசும்பின்‌- வானிலுள்ள. அமரர்‌- 
தேவர்களால்‌; 'மரணம்‌ இல்லார்‌' என்பது சொல்லின்படி பொருள்‌. மால்‌- திருமால்‌; 
இந்திரனுமாம்‌. 'மன்‌' என்பது அசை. தம்‌ கை- தமது கையில்‌. ஒன்று- ஒருபொருளும்‌.; 
உம்மை தொக்கது. கொய்தளிர்‌ அன்னோர்‌- கொய்தற்குரிய தளிர்‌ போன்ற உடம்பின்‌ 
நிறத்தையுடைய வேசையர்‌. கையால்‌ தொழுது- கும்பிட்டு வணங்கி. விடுப்பர்‌- 
கைவிடுவார்கள்‌ 


374. ஆணம்‌ இல்‌- அன்பில்லாத. அணி நீலம்‌- அழகிய நீல மலர்‌ போன்ற. கடு 
அனையர்‌- விஷம்போலக்‌ கடியத்தக்கவர்‌. காண- ஆராய்ந்தறியின்‌; 'காணவே 
கண்ணார்க்கு காணமில்லாதார்‌ கடு வனையர்‌' என்க. செக்கு ஊர்ந்துகொண்டாரும்‌- 


செக்கு ஆடுதலாகிய இழிதொழிலுடையாரும்‌. செய்த பொருளுடையார்‌.- தேடிய 


செல்வமுடையராயின்‌. அக்கரம்‌ அன்னோர்‌- சர்க்கரை போல இனியராவர்‌. 


'செக்கூர்ந்து கண்டானும்‌' என்பது பாடாந்தரம்‌. 


375. ஒருதலை- ஒருபுறத்தை. தேம்படு தென்கயத்து- இனிமை பொருந்திய தெளிந்த 
நீரையுடைய குளத்திலுள்ள. மேன்‌- மீனுக்கு. மலங்கு அன்ன- மலங்கு மீனை ஒத்த; 
'மலங்கு' என்பது 'விலங்கு' என வழங்குதல்‌ அறிக. மலங்கன்ன செய்கையாவது 


அவரவர்‌ குணத்தொடு மாறுபடாது ஒத்‌ தொழுகி நின்று அன்பு காட்டுதல்‌. விலங்கு 
அன்ன- மிருகத்தை யொத்த. வெள்‌ அறிவினார்‌- அறிவில்லாதவர்‌. 


376. பொத்த நூல்‌ கல்லும்‌- துளைத்த (உட்டுளையுடைய) நூலிற்‌ கோத்த 
இரத்தினத்தையும்‌ . புணர்‌ பிரியா அன்றிலும்‌- கூடியிருத்தல்‌ நீங்காத அன்றிப்‌ 
பறவைகளையும்‌. ஆணும்‌ பெண்ணும்‌ இணைபிரியாத பறவை அன்றில்‌; இதனை 
வடநூலார்‌ 'க்ரெளஞ்சம்‌' என்ப. நித்தலும்‌ - எந்நாளும்‌. பிரியலம்‌ - பிரியோம்‌. 'பொன்‌ 
தொடி' என்பது அன்மொழித்தொகை. போர்‌ தகர்‌ கோடு - போர்‌ செய்யும்‌ ஆட்டுக்‌ 
கிடாயின்‌ கொம்புபோல. தகர்க்‌ கோடாதலாவது பின்பு திருகி நிற்றல்‌. ஆயினாள்‌ - 
(மாறுபட்ட குணமுடையவளானாள்‌. 'நல்‌ நெஞ்சே' எனப்‌ பிரிக்க. நிற்றியோ - நீ 
(அத்தகையவனிடம்‌) நிற்பாயோ? போதியோ - (என்னுடன்‌) வருவாயோ? 


377. ஆமா - காட்டுப்‌ பசு. அஃது உடம்பை நக்குமாயின்‌ அப்போது இன்பமாயிருந்து 
பின்பு மரணம்‌ விளைக்கு மென்பர்‌. நாவின்பற நக்கிக்‌, கொல்லுங்‌ சவயமா போல்‌' 
என்றார்‌ பிறரும்‌ ஈண்டு ஆமாபோல்‌ நக்குதலாவது முன்பு இன்பஞ்‌ செய்தல்‌. 
சேமாபோல்‌ - எருதைப்போல; இஃ திருபெயரொட்டு. குப்புறூஉம்‌ - கவிழ்ந்து 
படுத்துக்கொள்ளுகிற. 'குதித்தோடுகிற' எனினுமாம்‌. சில்லைக்‌ கண்‌ - இழிந்த 
குணமுடைய வேசையினிடத்தில்‌; சில்லையாவது இழிவு, அஃ தீண்டுப்‌ பண்பாகு 


143 


பெயர்‌. ஏமாந்து - மயங்கி. எமது என்று - எமக்கே உரியதென்று. பெறுப - பெறுவர்‌. 
பலரால்‌ நகை- பலராலும்‌ இகழ்ச்சியை. 'நகை பெறுப' என்க. 'தாம்‌, ஆம்‌' என்பன 
அசைகள்‌. 


378. ஏமாந்த - மயங்கிய. இனியார்‌ - அன்புடையார்‌. இன்னார்‌ ஆய்‌ - 
அன்பில்லாதவராய்‌. 'தாம்‌ ஆர்ந்தபோதே இன்னாராய்த்‌ தகர்க்‌ கோடாம்‌' என்‌ 
றநுவயிக்க. இன்னார்‌ ஆய்‌ - அன்பிலாதாராய்‌. தாம்‌ ஆர்ந்தபோது - (வறுமையடைந்து) 
தாமே விரும்பிச்‌ சென்ற போது. மான்‌ நோக்கின்‌ - மான்‌ போன்ற மருண்ட 
பார்வையுடைய,. தம்‌ நெறி பெண்டிர்‌ - தமக்குரிய களவுவழியில்‌ தவறாது நடக்கின்ற 
வேசையருடைய; ஒருவருக்கும்‌ வசப்படாது எப்போதும்‌ தமது நிலை நிற்கின்ற 
வேசையருடைய எனினுமாம்‌. தட - பெரிய. இஃதுரிச்சொல்‌. செம்‌ நெறி - செவ்விய 
வழியை (முத்திமார்க்கத்தை)- சேர்தும்‌ என்பார்‌- சேர்வோமென்று கருதுவோர்‌ 'என்பார்‌ 


சேரார்‌' என்க. 


379. ஊறுசெய்‌ நெஞ்சம்‌ - துன்பஞ்‌ செய்தற்குரிய தமது எண்ணத்தை. தம்‌ உள்‌ 
அடக்கி- (பிறர்‌ அறிய வொட்டாது) தமக்குள்‌ மறைத்து. ஒள்‌ நுதலார்‌- ஒளிபொருந்திய 
நெற்றியையுடைய வேசையர்‌. தேற- உண்மையென்று நம்பும்படி மொழிந்த மொழி- 
சொல்லிய பசப்பு மொழிகளை. தேறி- நம்பி. எமர்‌- (அவ்‌ வேசையரை) எமக்கானவர்‌. 
கொள்வ- நினைப்பர்‌. யார்க்கும்‌ தமர்‌ அல்லர்‌- (அவ்வேசையர்‌) ஒருவருக்கும்‌ 
உறவினராகார்‌. தம்‌ உடம்பினார்‌ -தமது உடம்பிற்கே உரியவராவர்‌; தம்‌ உடம்பளவே 
பற்றுடையராவர்‌ என்றபடி. 


380. உள்ளம்‌ ஒருவன்‌ உழையது ஆ- (தமது) மனம்‌ ஒருவன்பாலிருக்க. கள்ளத்தால்‌ 
செய்யும்‌- கபடமாகச்‌ செய்கிற, கருத்து எல்லாம்‌- நினைவு முழுவதையும்‌. தெள்ளி 
எறிந்த விடத்தும்‌- தெளிவாக ஆராய்ந்தறிந்தபோதும்‌. அறியார்‌- (அவர்‌ பரிகரிக்கத்‌ 
தக்காரென்று) உணரார்கள்‌. 'ஆம்‌' என்பது அசை. பாவம்‌ செறிந்த உடம்பினவர்‌- 
தீவினை முகுதியையுடைய உடம்பையுடையவர்‌ (பாவிகள்‌) 


3.2. இன்பவியல்‌ 
39 - ஆம்‌ அதிகாரம்‌ - கற்புடைமகளிர்‌ 


அரும்பெறற்‌ கற்பி னயிராணி யன்ன 
பெரும்பெயர்ப்‌ பெண்டி ரெனினும்‌ - விரும்பிப்‌ 
பெறுநசையாற்‌ பின்னிற்பா ரின்மையே பேணு 


நறுநுதலா ணன்மைத்‌ துணை. (381) 


குடநீரட்‌ டுண்ணு மிடுக்கட்‌ பொழுதுங்‌ 
கடனீ ரறவுண்ணுங்‌ கேளிர்‌ வரினுங்‌ 
கடனீர்மை கையாறாக்‌ கொள்ளு மடமொழி 


மாதர்‌ மனைமாட்சி யாள்‌. 


நாலாறு மாறாய்‌ நனிசிறிதா யெப்புறனு 
மேலாறு மேலுறை சோரினு - மேலாய 
வல்லாளாய்‌ வாழுமூர்‌ தற்புகழு மாண்கற்பி 


னில்லா ளமர்ந்ததே யில்‌. 


கட்கினியாள்‌ காதலன்‌ காதல்‌ வகைபுனைவா 
ளுட்குடையா ளூர்நா ணியல்பினா - ளுட்கி 
இடனறிந்‌ தூடி யினிதி னுணரு 


மடமொழி மாதராள்‌ பெண்‌. 


எஞ்ஞான்று மெங்கணவ ரெந்தோண்மேற்‌ சேர்ந்தெழினு 
மஞ்ஞான்று கண்டேம்போ னாணுதுமா - லெஞ்ஞான்று 
மென்னை கெழீஇயினர்‌ கொல்லோ பொருணசையாற்‌ 


பன்மார்பு சேர்ந்தொழுகு வார்‌. 


உள்ளத்‌ துணர்வுடையா னோதிய நூலற்றால்‌ 
வள்ளன்மை பூண்டான்‌௧ ணொண்பொரு - டெள்ளிய 
ஆண்மகன்‌ கையி லயில்வா ளனைத்தரோ 


நாணுடையாள்‌ பெற்ற நலம்‌. 


கருங்கொள்ளுஞ்‌ செங்கொள்ளுந்்‌ தூணிப்‌ பதக்கென்‌ 
றொருங்கொப்பக்‌ கொண்டானா மூர - னொருங்கொவ்வா 
நன்னுதலார்த்‌ தோய்ந்த வரைமார்ப னீராடா 


தென்னையுந்‌ தோய வரும்‌. 


கொடியவை கூறாதி பாணநீ கூறி 
னடிபைய விட்டொதுங்கிச்‌ சென்று - துடியி 
னிடக்கண்‌ ணனையம்யா மூரற்‌ கதனால்‌ 


வலக்கண்‌ ணனையார்க்‌ குரை. 


சாய்ப்பறிக்க நீர்திகழுந்‌ தண்வய லூரன்மீ 
தீப்பறக்க நொந்தேனும்‌ யானேமற்‌ - றீப்பறக்கத்‌ 


(382) 


(383) 


(384) 


(385) 


(386) 


(387) 


(388) 


144 


145 


தாக்கி முலைபொருத தண்சாந்‌ தணியகல 
நோக்கி யிருந்தேனும்‌ யான்‌. (389) 


அரும்பவிழ்‌ தாரினா னெம்மருளு மென்று 

பெரும்பொய்‌ யுரையாதி பாண - கரும்பின்‌ 

கடைக்கண்‌ ணனையநா மூரற்‌ கதனா 

லிடைக்க ணனையார்க்‌ குரை. (390) 


அரும்பொருள்‌ விளக்கம்‌ 


381. அரும்பெறல்‌ கற்பின்‌- பெறுதற்கரிய பதிவிரதா தரு மத்தில்‌; இரண்டன்‌ தொகை 
யெனக்கொண்ட 'பெறுதற்‌ கரிய பதிவிரதா தருமத்தையுடைய' என அயிராணிக்கு 
அடையாக்குதலுமாம்‌. அயிராணி அன்ன- இந்திராணியை யொத்த; இவள்‌ இந்திரன்‌ 
மனைவி. பெரும்பெயர்‌- கீர்த்தியையுடைய. பெண்டிர்‌ எனினும்‌- பெண்களாயினும்‌ 
(அவருள்‌). பெறம்‌ நசையால்‌- (தன்னைப்‌) பெற்று அனுபவிக்க வேண்டுமென்கிற 
ஆசையால்‌. பின்‌ நிற்பார்‌ இன்மையே- தனது பின்னே நிற்கும்‌ ஆண்மக்க ளில்லாமைக்‌ 
கேதுவாகிய நற்குணத்தையே. பேணும்‌- விரும்பிப்‌ பாதுகாக்கும்‌. நறு நுதலாள்‌- அழகிய 
நெற்றியையுடைய பெண்ணே. நன்மை துணை- (தன்‌ கணவனுக்கு) நன்மை 


பொருந்திய துணையாவள்‌; 


இனி, தான்பிறந்த குலத்தார்க்கும்‌ புகுந்த குலத்தார்க்கும்‌ (அவரை நற்கதி 
சேர்த்தலின்‌) நன்மை பொருந்திய துணையாவளென்பது மொன்று. கணவனை யன்றிப்‌ 
பிறனொருவனைத்‌ தான்‌ விரும்பாத கற்பு ஒருத்திக்‌ குண்டெனினும்‌ பிறனொருவன்‌ 
தன்னை விரும்பாதபடி நடந்து கொள்ளுலும்‌ வேண்டும்‌ என்பது கருத்து. 'நிறையுடைப்‌ 
பெண்டிர்‌ தம்மே போலப்‌, பிறர்‌ நெஞ்சு சுடூஉம்‌ பெற்றியுமில்லை' என்னும்‌ 
மணிமேகலை யடிகள்‌ கண்டறியத்‌ தக்கன. தான்‌ புருஷன விரும்பவில்லையாகலின்‌ 
இந்திராணி கற்புடைய ளென்றிருப்பினும்‌ அவளை அவன்‌ விரும்பினமையின்‌ அவள்‌ 
நலஞ்‌ சிறவாமை கூறியபடி காண்க. 


382. குட நீர்‌ அட்டு உண்ணும்‌ இடுக்கண்‌ பொழுதும்‌- ஒரு குடத்து நீரைக்‌ காய்ச்சி 
உண்ணும்படியான (உண்டி அகப்‌ படாத) வறுமைத்‌ துன்பம்‌ வந்த காலத்தும்‌. கடல்‌ நீர்‌ 
அற உண்ணும்‌ கேளிர்‌ வரினும்‌ - கடனீரை வற்றும்படி உண்ணத்தக்க (அத்தனைச்‌) 
சுற்றத்தார்‌ வந்தாலும்‌. கடன்‌ நீர்மை- தனது கடமையாகிய குணங்களையே. கை ஆறு 
ஆ கொள்ளும்‌- ஒழுக்க நெறியாகக்‌ கொள்ளுகின்ற. மடமொழி மாதர்‌- இனிய மதலைச்‌ 
சொற்களையுடைய பெண்ணே. மனை மாட்சியாள்‌- இல்வாழ்க்கைக்குரிய 
பெருமையுடையவ ளாவள்‌ 


146 


383. நால்‌ ஆறும்‌ ஆறாய்‌- நான்கு பக்கங்களிலும்‌ வழியுடையதாய்‌. நனி சிறிதாய்‌- 
மிகச்‌ சிறிதாய்‌. ௭ புறனும்‌- எல்லாப்‌ பக்கங்களிலும்‌. மேல்‌ ஆறு- மேல்‌ வழியினின்று; 
அஃதாவது, கூரைப்‌ பொற்றல்களினின்று. மேல்‌- (தன்‌) மேல்‌. உறை சோரினும்‌- 
மழைநீர்‌ பெருகி வழியினும்‌.. மேல்‌ ஆய- சிறந்த தருமங்களை வல்லாளாய்‌- (செய்ய) 
வல்லவளாய்‌. தன்‌ புகழும்‌- தன்னைப்‌ புகழ்தற்கேற்ற. மாண்‌- மாட்சிமைப்பட்ட. 
இல்லாள்‌- மனைவி. அமர்ந்ததே- பொருந்தப்‌ பெற்றதே: ஏகாரம்‌ பிரிநிலை. இல்‌- 
வீடாம்‌. பிற இல்‌ காடா மென்றபடி. 


384. கட்கு இனியாள்‌ - கண்ணிற்கினிய வுருவமுடையவளாயும்‌. காதலன்‌ 
காதல்வகை புனைவாள்‌ - (தன்‌) கணவன்‌ விருப்பத்திற்கேற்பத்‌ தன்னை அலங்கரித்துக்‌ 
கொள்பவளாயும்‌. உட்கு உடையாள்‌ - (செய்யத்‌ தகாதவற்றைச்‌ செய்ய) 
அஞ்சுதலுடையவளாயும்‌. ஊர்‌ நாண்‌ இயல்பினாள்‌ - ஊராரைக்கண்டு 
நாணங்கொள்ளுந்‌ தன்மையுடையவளாயும்‌; இனி 'ஊரார்‌ தன்னைக்‌ கண்டு வெட்க 
மடைதற்‌ கேதுவான சிறந்த நல்லொழுக்க முடையவளாயும்‌' எனினுமாம்‌. உட்கி - 
(கணவனுக்கு) அஞ்சி. இடன்‌ அறிந்து ஊடி - சமயமறிந்து அவனொடு பிணங்கி. 
இனிதின்‌ உணரும்‌ - இன்ப முண்டாம்படி உடனே அறிந்து ஊடல்‌ தீர்கின்ற. 
ஊடலாவது இன்ப நிலையில்‌ அவ்வின்பத்தை மிகுவிக்குமாறு கேள்வர்மீது மகளிர்‌ 
கோபித்தல்‌. உணர்தலாவது பதங்‌ கண்டு அவ்வூடல்‌ தீர்தல்‌. பெண்‌ - மனைவியாம்‌. 


385. சேர்ந்து எழினும்‌ - அணைந்து எழுந்தாலும்‌. அ ஞான்று - (புதிதாக 


மணஞ்செய்துகொண்ட) அக்காலத்தில்‌ கண்டேம்‌ போல்‌ - யாங்‌ கண்டதுபோல. 
நாணுதல்‌ - (இன்றும்‌) நாணமடைகின்றோம்‌. 'பல்‌ மார்பு சேர்ந்‌ தொழுகுவார்‌ 


எஞ்ஞான்றும்‌ பொருள்‌ நசையால்‌ கெழீஇயினர்‌ என்னை கொல்லோ' எனக்‌ கூட்டுக. 
பல்‌ மார்பு - பலருடைய மார்புகளை. நசையால்‌- ஆசையால்‌. கெழீஇயினர்‌ - அவர்‌ 


(பலரிடத்தும்‌) உரியராயிருக்கின்றனர்‌; இது சொல்லிசை யளபெடை. என்னை 


கொல்லோ - ஈது என்ன தன்மையோ! 'ஆல்‌; கொல்‌' என்பன அசைகள்‌. 


386. உள்ளத்து உணர்வுடையான்‌ ஓதிய நூல்‌ அற்று- மனதில்‌ நல்லறிவுடையவன்‌ 
கற்றறிந்த நூற்பொருள்‌ போலும்‌. 'நூல்‌' என்பது ஆகுபெயர்‌. வள்ளன்மை பூண்டான்‌ 
கண்‌ ஒள்‌ பொருள்‌ - வரையாது கொடுக்குந்‌ தன்மையை மேற்கொண்டவனிடத்துள்ள 
மிக்க செல்வமானது. தெள்ளிய - தேர்ந்தெடுக்கப்பட்ட, ஆண்மகன்‌ - வீரன்‌. கையில்‌ 
அயில்வாள்‌ அனைத்து - கையிலுள்ள கூரிய வாள்போலும்‌. நாண்‌ உடையாள்‌ பெற்ற 
நலம்‌- நாணமுடைய குலமகள்‌ அடைந்துள்ள அழகானது. 'நாணம்‌' என்பது மடம்‌, 
அச்சம்‌, பயிர்ப்பு ஆகிய மடூஉக்‌ குணங்களுக்கும்‌ உபலக்ஷணமா மென்க. 
'நல்லறிவாளன்‌ கற்ற நூற்பொருள்‌ போலக்‌ கொடையாளன்‌ பொருளும்‌ யாவர்க்கும்‌ 


பயன்படும்‌; அவ்வாறன்றி சுத்தவீரன்‌ ஏந்தியவாள்‌ எதிரேற்று நிற்பாரை அழித்தல்‌ 


147 


போலக்‌ குலமகளிர்‌ பெற்ற அழகு அவர்‌ கணவ னொழிந்த பிறர்‌ விரும்பி நிற்பின்‌ 
அவரை அழிக்கும்‌ ; அஃதாவது பிறரொருவர்க்கும்‌ பயன்‌ படாது' என்பது கருத்து. 


387. கருங்கொள்ளும்‌- தாழ்ந்த கறுப்புக்‌ கொள்ளையும்‌. செங்கொள்ளும்‌ - உயர்ந்த 
சிவப்புக்‌ கொள்ளையும்‌. 'தூணி' என்பது நான்கு மரக்காலும்‌ 'பதக்கு' என்பது இரண்டு 
மரக்காலுமாம்‌; இவை முகத்தலளவைப்‌ பெயர்கள்‌,. ஒழுங்கு ஒப்ப- அவற்றின்‌ 
வேறுபாடு கருதாது) ஒரு நிகராக. கொண்டான்‌ ஆம்‌- வாங்கிக்‌ கொண்டானாம்‌; 'ஆம்‌' 
என்பது ஈண்டு இகழ்ச்சி குறித்து நின்றதென்க. ஊரன்‌- கிராமத்திலுள்ளா னொருவன்‌. 
(அது போல): ஒருங்கு ஒவ்வா” முற்றும்‌ ஒத்திராத. 'நன்னுதலார்‌' என்றது 'வேசையரை' 
தோய்ந்த - அனுபவித்த. வரை மார்பன்‌- மலைபோன்ற மார்புடை என்‌ கணவன்‌. 
'மூன்று ரேகைகளையுடைய மார்புடயான்‌' என்பதுமாம்‌. அஃதுத்தம விலக்கண 
மாதலின்‌, என்னையும்‌- (குலமகளாகிய) என்னையும்‌. இஃ தநீதி யென்றபடி. 
குலமகளிராகிய தங்கள்‌ தூய்மையைக்‌ கூறியது இது. 


388. கொடியவை- கொடுமையான சொற்களை.கூறாதி- சொல்லாதே. பாண- 
பாணனே! பாணன்‌ என்பவன்‌ யாழுடன்‌ பாடும்‌ ஓர்‌ இழிகுலத்தான்‌. இவண்‌ தலைமகன்‌ 
தலைமகளுக்குத்‌ தூது செல்வதுண்டு. 'இவன்‌ மனத்தொடு ஒன்றாத புகழ்ச்சி 
மொழியுடையான்‌.' என்பாரு முளர்‌. பையஅடி இட்டு ஒதுங்கி சென்று- மெல்லென 
அடியிட்‌ டொதுங்கி அப்பாற்போய்‌. துடியின்‌- உடுக்கையினது இடம்‌ கண்‌ அனையம்‌ 
யாம்‌- நாம்‌ இடப்‌ பக்கத்தைப்‌ போலப்‌ பயன்படா திருக்கின்றோம்‌; 'கண்‌' என்றது 
அடிக்கு மிடத்தை. ஊரற்கு- தலைவனுக்கு. வலம்‌ கண்‌ அனையார்க்கு- 
(அவ்வுடுக்கையின்‌) வலப்பக்கத்தைப்‌ போலப்‌ பயன்படும்‌ வேசையர்க்கு. உரை- 
சொல்வாய்‌. உடுக்கையின்‌ வலப்பக்கம்‌ அடிபடுதலும்‌ இடப்பக்கம்‌ அடிபடாமையும்‌ 
கருதி இவ்வுவமை கூறப்பட்ட தென்க. இது தலைவி தன்‌ தலைமகன்‌ பரத்தைபாற்‌ 
செல்வதைப்‌ பாணன்‌ தன்பாற்‌ கூறியவழி அதைக்‌ கேட்டு ஆற்றாது மறுத்துக்‌ கூறியது. 


389. சாய்‌- கோரையை. பறிக்க- பிடுங்கி யெறிந்த வளவில்‌. ஊரன்மீது- 
ஊர்களையுடையவனான (எனது) தலைவன்‌ மேல்‌. ஈ பறக்க நொந்தேனும்‌ யானே- 
ஈயானது பறக்கும்போது பொறாது வருந்தியவளும்‌ யானே. 'மன்‌' என்பது அசை. தீ 
பறக்க- நெருப்புப்‌ பொறி பறக்கும்படி . தாக்கி முலை பொருத- (வேசையர்‌ தமது) 
ஸ்தனங்களால்‌ தாக்கிப்‌ போர்‌ செய்த. தண்‌ சாந்து அணி அகலம்‌- குளிர்ச்சி பொருந்திய 
கலவைச்‌ சந்தனம்‌ அணிந்த (அத்தலைவன்‌) மார்பை. நோக்கி இருந்தேனும்‌ யான்‌- 
கண்டு பொறுத்திருந்தவளும்‌ யானே. 'என்னோடு கூடியிருந்த ஞான்று தலைவன்மேல்‌ 
ஈப்‌ பறக்கவும்‌ பொறாது வருந்தியவளும்‌ நான்‌, என்னிற்‌ பிரிந்து வேசையரொடு 


புணர்ந்து வந்த அத்தலைவன்‌ மார்பைக்கண்டு நொந்து நிற்பவளும்‌ நான்‌' என்று ஒரு 
தலைவி வருந்திக்‌ கூறின ளென்பதாம்‌. 


148 


390. அரும்பு அவிழ்‌ தாரினான்‌- பூவரும்புகள்‌ மலர்ந்த மாலையணிந்த தலைவன்‌. எம்‌ 
அருளும்‌ என்று- எமக்கு அருள்‌ செய்வனென்று. உரையாதி- சொல்லாதே. கரும்பின்‌ 
கடை கண்‌ அனையம்‌ நாம்‌- கரும்பினது கடைக்கணுள்ள கணுக்களை 
யொத்திருக்கின்றோம்‌ நாம்‌. ஊரற்கு- தலைவனுக்கு. இடை கண்‌ அனையார்க்கு- அக்‌ 
கரும்பினது இடைக்கணுள்ள கணுக்களை யொத்த பரத்தையர்க்கு. உரை- 
சொல்லுவாய்‌. கரும்பின்‌ கடைக்‌ கணுக்களில்‌ இனிப்பின்மையும்‌ , இடைக்கணுக்களில்‌ 
இனிப்‌ புண்மையும்‌ வெளிப்படை. இது பரத்தையிற்‌ பிரிந்த தலைவன்‌ பின்‌ 
தலைவிபால்‌ வர அவள்‌ சினங்கொண்டு ஏற்றுக்கொள்ளாது மறுக்க அதனால்‌ வருந்திய 
தலைவன்‌, அவள்‌ சினத்தைத்‌ தணிக்குமாறு ஒரு பாணனை ஏவ, அவன்‌ நயமொழி பல 
கூறிப்‌ புக அவற்றைக்கேட்ட தலைவி அவனைப்‌ பரிகசித்து வெகுண்டு கூறியது. 


40 - ஆம்‌ அதி. - காமநுதலியல்‌ 
[தலைமகற்கு வாயில்நேர்ந்த தோழி தலைமகள்‌ புலவிநீங்கச்‌ சொல்லியது.] 


முயங்காக்காற்‌ பாயும்‌ பசலைமற்‌ றூடி 

உயங்காக்கா லுப்பின்றாங்‌ காமம்‌ - வயங்கோத 

நில்லாத்‌ திரையலைக்கு நீள்கழித்‌ தண்சேர்ப்ப 

புல்லாப்‌ புலப்பதோ ராறு. (391) 


தம்மமர்‌ காதலர்‌ தார்சூ ழணியகலம்‌ 
விம்ம முயங்குந்‌ துணையில்லார்க்‌ - கிம்மெனப்‌ 
பெய்ய வெழிலி முழங்குந்‌ திசையெல்லா 


நெய்த லறைந்தன்ன நீர்த்து. (392) 


கம்மஞ்செய்‌ மாக்கள்‌ கருவி யொடுங்கிய 
மம்மர்கொண் மாலை மலராய்ந்து பூத்தொடுப்பாள்‌ 
கைம்மாலை யிட்டுக்‌ க*லுழ்ந்தா டுணையில்லார்க்‌ 


கிம்மாலை யென்செய்வ தென்று. (393) 


செல்சுடர்‌ நோக்கிச்‌ சிதரரிக்கண்‌ கொண்டநீர்‌ 

மெல்விர லூழ்தெரியா விம்மித்தன்‌ - மெல்விரலி 

னாள்வைத்து நங்குற்ற மெண்ணுங்கொ லந்தோதன்‌ 

றோள்வைத்‌ தணைமேற்‌ கிடந்து. (394) 


கண்கய லென்னுங்‌ கருத்தினாற்‌ காதலி 
பின்சென்ற தம்ம சிறுசிரல்‌ - பின்சென்று 
*மூக்கி யெழுந்து மெறிகல்லா வொண்புருவங்‌ 


149 


கோட்டிய வில்வாக்‌ கறிந்து. (395) 


அரக்காம்ப னாறும்வா யம்மறுங்கிற்‌ கன்னோ 
பரற்கான மாற்றின கொல்லோ - வரக்கார்ந்த 
பஞ்சிகொண்‌் டூட்டினும்‌ பையெனப்‌ பையெனவென்‌ 


றஞ்சிப்‌ பின்வாங்கு மடி. (396) 


ஓலைக்‌ கணக்க ரொலியடங்கு புன்செக்கர்‌ 
மாலைப்‌ பொழுதின்‌ மணந்தார்‌ பிரிவுள்ளி 
மாலை பரிந்திட்‌ டழுதாள்‌ வனமுலைமேற் 


கோலஞ்செய்‌ சாந்தந்‌ திமிர்ந்து. (397) 


கடக்கருங்‌ கானத்துக்‌ காளைபின்‌ னாளை 
நடக்கவும்‌ வல்லையோ வென்றி - சுடர்த்தொடீஇ 
பெற்றா னொருவன்‌ பெருங்குதிரை யந்நிலையே 


கற்றா னஃதூரு மாறு. (398) 


முலைக்கண்ணு முத்தும்‌ முழுமெய்யும்‌ புல்லு 
மிலக்கணம்‌ யாது மறியேன்‌ - கலைக்கணம்‌ 


வேங்கை வெரூஉ நெறிசெலிய போலுமென்‌ 
பூம்பாவை செய்த குறி. (399) 


கண்மூன்‌ றுடையானுங்‌ காக்கையும்‌ பையரவு 

மென்னீன்ற யாயும்‌ பிழைத்ததென்‌ - பொன்னீன்ற 

கோங்கரும்‌ பன்ன முலையாய்‌ பொருள்வயிற்‌ 

பாங்கனார்‌ சென்ற நெறி. (400) 


அரும்பொருள்‌ விளக்கம்‌ 


391. முயங்காக்கால்‌- கூடாவிடின்‌. பாயும்‌ பசலை- பசலை நிறம்‌ (உடம்பில்‌) பரவும்‌; 
'பசலை' என்பது துயிலின்மை. உடலிளைப்ப முதலிய மற்றை விகாரங்கட்கும்‌ 
உபலக்ஷணம்‌. ஊடி உயங்காக்கால்‌- ஊடல்கொண்டு வருந்தாவிடின்‌. உப்பு இன்றாம்‌ 
காமம்‌- காமநுகர்ச்சி இன்பமுடைத்தாகாது; ஈண்டு 'உப்பு' என்றது இனிமையை. 
வயங்கு ஓதம்‌ நில்லாத- விளங்குகின்ற கடலானது நிலையாமல்‌ திரை அலைக்கும்‌- 
அலைகளான்‌ மோதுகின்ற. சேர்ப்ப- கரையையுடைய அரசனே! புல்லா புலப்பது- 


முதலிற்‌ கூடிப்‌ பின்‌ ஊடுவது. ஓர்‌ ஆறு- (இன்ப மிகுதற்கு) ஒரு வழியாம்‌. 'மற்று' 


150 


என்பது அசை. வடநூலார்‌ கூடலை 'ஸம்போகம்‌' எனவும்‌ ஊடலை 'விப்ரளம்பம்‌' 


எனவும்‌, விப்ரளம்பத்தை ' மதுரதரம்‌' (மிக்க இனிமை) எனவுங்‌ கூறுப. 


392. தம்‌ அமர்‌ காதலர்‌- தம்மிடம்‌ விருப்பமுடைய தலைவரது. தார்‌ குழ்‌ அணி கலம்‌- 
மாலைசூழ்ந்த அழகிய மார்பினை. விம்ம, முயங்கும்‌- (மகிழ்ச்சியினாற்‌) பூரிக்கும்படி 
தழுவுதற்குரிய. துணை இல்லார்க்கு- தலைவர்‌ இல்லாத அஃதாவது தலைவரைப்‌ 
பிரிந்த மகளிர்க்கு. இம்மென- இம்மென்கின்ற ஓசையோடு; இஃ தொலிக்‌ குறிப்பு. 
எழிலி- மேகங்கள்‌. முழங்கும்‌ திசை எல்லாம்‌- நீர்த்து- (அம்முழக்கம்‌ அவர்க்குச்‌) 
சாப்பறை யடித்தாற்‌ போன்ற தன்மையுடைத்தாம்‌; அஃதாவது மிகுதியும்‌ 
வருத்துமென்பதாம்‌. கார்காலத்தின்‌ மீண்டு வருவேனென்று காலங்குறித்துச்சென்ற 
தலைமகன்‌ அக்காலம்‌ வந்தும்‌ வாராமையின்‌, காலத்தை நோக்கித்‌ தலைமகள்‌ 
ஆற்றாது வருந்திக்‌ கூறியது. 


393. கம்மம்‌ செய்‌ மாக்கள்‌- தொழிலைச்செய்கின்ற மனிதர்‌; 'கர்மம்‌' என்னும்‌ 
வடசொல்‌ 'கம்மம்‌' எனத்‌ தமிழில்‌ வழங்கிற்‌ றென்ப. கருவி- (தமது) ஆயுதங்களை. 
ஒடுக்கிய- (வேலையில்லாது ) அடங்கச்செய்த. மம்மர்‌ கொள்‌ மாலை- மயக்கத்தைக்‌ 
கொண்ட மாலைப்பொழுதில்‌- ஆய்ந்து- ஆராய்ந்தெடுத்து. பூ தொடுப்பாள்‌- மாலை 
தொடுப்பவளாகிய தலைமகள்‌. கைமாலை இட்டு- (தனது) கையிலுள்ள மாலையைப்‌ 
போட்டு. கலுழ்ந்தாள்‌- மனங்‌ கலங்கி அழுதாள்‌. துணை இலார்க்கு- தலைமகனைப்‌ 
பிரிந்த மகளிர்க்கு. இ மாலை என்‌ செய்வது என்று- இந்த மாலை யாது 
பயன்படுமென்று (நினைத்து). தலைமகன்‌ பிரிவுணர்ந்தவழித்‌ தலைமகள்‌ தான்‌ 
தொடுத்த மாலையைப்‌ போகட்டு அழுதாளெனத்‌ தோழி தலைமகற்குக்‌ கூறியது. 


394. செல்சுடர்‌- (மேலைக்கடலை நோக்கிச்‌) செல்கின்ற சூரியனை; மறையுஞ்‌ 
சூரியனையுடைய மாலையை எனினுமாம்‌, இப்பொருட்குச்‌ 'செல்‌ சுடர்‌' என்பது 
அன்மொழித்‌ தொகையாம்‌. சிதர்‌ அரி- சிதறிய செவ்வரிகளையுடைய. கண்கொண்ட 
நீர்‌- (தனது) கண்களில்‌ நிறைந்த நீரை. மெல்விரல்‌- மெல்லிய விரல்களால்‌. ஊழ்‌ 
தெறியா- முறைமையாக (அடிக்கடி) எடுத்‌ தெறிந்து. விம்மி - தேம்பி அழுது. 
நாள்வைத்து- (நாம்‌) பிரிந்து சென்ற நாட்களைக்‌ குறித்து. நம்குற்றம்‌- நமது குற்றத்தை. 
'அந்தோ, என்பது இரக்கக்‌ குறிப்பிடைச்சொல்‌. தோள்‌ வைத்து- தனது தோள்களையே 
தலையணையாகக்‌ கொண்டு. அணைமேல்‌ கிடந்து- சயனத்தில்‌ படுத்து. இது பிரிந்த 
தலைமகனொருவன்‌ மீண்டு வருகையிற்‌ பாகனொடு கூறியது. 'வாளற்றுப்‌ புற்கென்ற 
கண்ணு மவர்சென்ற , நாளொற்றித்‌ தேய்ந்த விரல்‌' என்றார்‌ திருவள்ளுவனாரும்‌. 


395. கண்‌ கயல்‌ என்னும்‌ கருத்தினால்‌- (எனது தலைவியின்‌) கண்களை கயல்‌ 
மீன்களென்‌ றெண்ணுகிற எண்ணத்தினால்‌. காதலி பின்‌ சென்றது- எனது தலைவியின்‌ 


பின்னே தொடர்ந்து போயிற்று. 'அம்ம' என்பது வியப்பிடைச்‌ சொல்‌; இனி 'அம்ம 


151 


கேட்பிக்கும்‌' என்றிருத்தலின்‌, 'பாங்கனே! நீ கேள்‌ என்றுமாம்‌. சிறு சிரல்‌- சிறிய 
சிச்சிலிப்‌ பறவை அஃதாவது மீன்‌ குத்திப்‌ பறவை. பின்‌ சென்றும்‌- (அப்படிப்‌) பின்‌ 
தொடர்ந்து சென்றும்‌. ஊக்கி எழுந்தும்‌ - முயற்சி செய்தும்‌. எறி கல்லா- (அஞ்சி 
அக்கண்களைக்‌) குத்தித்‌ தின்னமாட்டாதாயிற்று; துவ்வீறு தொக்கது ஒள்‌ புருவம்‌ 
கோட்டிய வில்‌ வாக்கு அறிந்து - (அவளது) ஒள்ளிய புருவம்‌ வளைந்த வில்லின்‌ 
வளைவுபோல விருந்ததை அறிந்து: 'வாக்கு' என்பது முதனிலை திரிந்த தொழிற்‌ பெயர்‌, 
'வாங்குதல்‌ - வளைதல்‌' இது மயக்கவணி. தலைமகளது கண்ணழகி லீடுபட்ட 
தலைமகன்‌ அதனை வியந்து தோழனோடு சொல்லிய துறை இது. 


396. அரக்கு ஆம்பல்‌ நாறும்‌ வாய்‌ - சிவந்த ஆம்பல்‌ மலரை ஒத்த வாயையும்‌; 
செவ்வாம்பல்‌ மலர்போல்‌ மணம்‌ வீசும்‌ வாயையும்‌' என்பதுமாம்‌. அம்மருங்கிற்கு - 
அழகிய இடையையுமுடைய எனது மகளுக்கு. 'மருங்குல்‌' என்பது ஆகுபெயர்‌. 'அன்னா' 
என்பது இரக்கக்‌ குறிப்பிடைச்‌ சொல்‌. பரல்‌ கானம்‌ ஆற்றின கொல்லோ - பருக்கைக்‌ 
கற்களையுடைய காட்டைப்‌ பொறுத்தனவோ? அரக்கு ஆர்ந்த பஞ்சிகொண்டு 
ஊட்டினும்‌ - (முன்னே) செந்நிறம்‌ பொருந்திய பஞ்சுக்‌ குழம்பைத்‌ தடவினாலும்‌. 
பையெனபையென என்று - மெல்ல மெல்ல வென்று; அடுக்கு ஈண்டு அச்சப்‌ 
பொருளது. அஞ்சி- (அதனையும்‌ பொறுக்க முடியாது) அச்சங்‌ கொண்டு. பின்‌ வாங்கும்‌ 
- இளைத்துப்‌ பின்‌ வாங்கிய. அடி- (அவளது) பாதங்கள்‌. தலைவன்‌ தலைவியை 
இடைச்சுர நெறியாக உடன்‌ கொண்டுபோன செய்தியை அறிந்த நற்றாய்‌ அச்சுரத்தின்‌ 
கொடுமையையும்‌ தன்‌ மகளது மென்மையையுங்‌ கருதிக்‌ கவன்று கூறியது இது. 


397. ஓலை கணக்கர்‌ - ஓலையிலெழுதுங்‌ கணக்கர்களுடைய, இனி, 'ஒலி யடங்கு' 
என்றிருத்தலின்‌, ஓலைக்‌ கணக்கர்‌' என்பது ஓலையிலெழுதிப்‌ படிக்கும்‌ பள்ளியிற்‌ 
பிள்ளைகள்‌' என்றலே பொருந்து மென்பாருமுளர்‌. ஒலி அடங்கு- ஓசை 
ஒழியும்படியான. புல்‌ செக்கர்‌ மாலைப்‌ பொழுதின்‌ - அல்பமாகிய 
செவ்வானத்தையுடைய மாலைக்காலத்தில்‌. மணந்தார்‌ பிரிவு உள்ளி - (தலைமகள்‌ 
தனது) தலைவன்‌ பிரிந்து செல்வதை நினைத்து. மால- பூமாலை, முத்துமாலை 
முதலியவற்றை. பரிந்திட்டு - கழற்றி யெறிந்து. வனம்‌- அழகு மிக்க. கோலம்‌ செய்‌ 
சாந்தம்‌ திமிர்ந்து- ஒப்பனை செய்த கலவைச்‌ சந்தனத்தையும்‌ உதிர்த்து ஒழித்து. 
தலைவனது பிரிவாற்றாத தலைவியின்‌ நிலைமையைத்‌ தோழி கூறியது; அன்றி, 
தலைவி பிரிவுடன்படாமையைத்‌ தோழி தலைவற்குக்‌ கூறிய துறையாகவுங்‌ கொள்ப. 


398. கடக்க அரும்‌ கானத்து- கடந்து செல்வதற்கு அருமையான காட்டில்‌; அகரந்‌ 
தொக்கது விகாரம்‌. காளை பின்‌- இள வெருதுபோன்ற தலைவன்‌ பின்னே; 'காளை' 
என்பத ஆகு பெயர்‌. நாளை- நாளையதினம்‌. நடக்கவும்‌ வல்லையோ- நடந்து 
செல்லவும்‌ மாட்டுவாயோ. என்றி- என்று. (என்னை நோக்கிக்‌) கூறினாய்‌. இது 
முன்னிலை யொருமை முற்று. சுடர்த்‌ தொடீஇ- ஒளி யமைந்த வளையல்களை 


152 


யுடையவளே 'சுடர்த்தொடி' என்னும்‌ அன்மொழித்‌ தொகை அளபெழுந்து விளியுரு 
பேற்றது. பெற்றான்‌ ஒருவன்‌ பெருங்‌ குதிரை- பெரியதொரு குதிரையைப்‌ 
பெற்றவனாகிய ஒருத்தன்‌. அ நிலையே- பெற்ற அப்பொழுதே. கற்றான்‌ அஃது ஊரும்‌ 
ஆறு- அதனை ஏறி நடத்தும்‌ வகையினையுங்‌ கற்றவனே யாவன்‌; ஆய்தம்‌ ஈண்டு 
உயிர்போல ஒலித்தல்‌ காண்க. பின்னிரண்டடிகளிற்‌ 'பிறிது மொழிதலணி' யுளது. ஒரு 
தலைவற்கு வாழ்க்கைப்பட்ட யான்‌ அவன்‌ பின்‌ செல்லவும்‌ வல்லேனென்று தலைவி 
தனது தோழியை நோக்கிக்‌ கூறிய துறை இது. 'கணவன்‌ பின்‌ செல்வது அரிதன்று' 
என்பது குறிப்பு. 


399. முலை கண்ணும்‌- முலைக்காம்புகளும்‌. முத்து- முத்து மாலையும்‌. முழுமெய்யும்‌ 
புல்லும்‌- எனது உடம்பு முற்றுந்‌ தழுவிய. இலக்கணம்‌- அடையாளத்தை. யாதும்‌ 
அறியேன்‌- அப்பொழுதும்‌ சிறிதும்‌ அறிந்திலேன்‌,. கலை கணம்‌ - மான்‌ கூட்டம்‌. 
வேங்கை வெரூஉம்‌- வேங்கைப்‌ புலிக்கு அஞ்சித்‌ திரிகின்ற; வேங்கையின்‌ வெரூஉம்‌' 
என்றேனும்‌ , 'வேங்கையை வெரூஉம்‌' என்றேனும்‌ பிரிக்க. 'அச்சக்‌ கிளவிக்‌ 
கைந்துமிரண்டு, மெச்ச மிலவே பொருள்‌ வயி னான' என்பது தொல்காப்பியம்‌. நெறி- 
காட்டு வழியில்‌. செலிய போலும்‌- செல்லுதற்குப்‌ போலும்‌. 'செலிய என்பது செய்யிய 
வென்னும்‌ வாய்‌ பாட்டு எதிர்‌ கால வினையெச்சம்‌. 'போலும்‌' என்பது உரை யசை. 
அஃதீண்டுத்‌ தற்குறிப்பேற்ற வுருபாத லுணர்க. பூம்பாவை- அழகிய சித்திரப்‌ 
பிரதிமைபோன்ற மகள்‌; தாமரைத்‌ தவி சுகந்த இலக்குமி போன்ற மகளெனினுமாம்‌. 
செய்தகுறி- அப்பொழுது செய்த அடையாளம்‌ மகளைப்‌ போக்கிய நற்றாய்‌ கவன்று 


கூறியது இது, 


400. கண்மூன்‌ றுடையானும்‌- மூன்று கண்களையுடைய சிவபெருமானும்‌ ; கண்‌ 
மூன்றும்‌ முச்சுடரென்க . பை அரவும்‌- படத்தையுடைய (இராகு வென்னும்‌) சர்ப்பமும்‌. 
என்‌ ஈன்றயாயும்‌- என்னைப்‌ பெற்ற தாயும்‌. பிழைத்தது என்‌- (எனக்குப்‌) பிழைசெய்தது 
யாது? (ஒன்று மில்லை) 'பொன்‌' நின்ற- பொன்‌ போன்ற தேமல்‌ பொருந்திய ; 'பொன்‌' 
என்பது ஆகுபெயர்‌. கோங்கு அரும்ப அன்ன- கோங்கரும்பு போன்ற. பொருள்‌ வயின்‌- 
பொருளினிடத்து ஆசையால்‌. பாங்கனார்‌- (எனது) தலைவர்‌ சென்ற நெறி- போந்த 
நெறியே. (எனக்குப்‌ பிழை செய்தது). பயனிலை வருவிக்கப்பட்டது. மன்மதனை 


உருவழித்துப்‌ பின்னும்‌ அவனை உளனாக்கிய சிவபெருமானும்‌, தன்‌ கூட்டிற்‌ பொரித்த 
குயிலின்‌; குஞ்சைக்‌ குத்திக்‌ கொல்லாதுவிட்ட காக்கையும்‌, சந்திரனை விழுங்கிப்‌ பின்பு 
உமிழ்ந்திட்ட இராகுவும்‌, தன்னைப்‌ பெற்ற போதே கொல்லாது வளர்த்த தாயுமே பிழை 
செய்தனரென்று கருதற்குக்‌ காரணம்‌ , கணவனைப்‌ பிரிந்த காலத்து மன்மதனுங்‌ 
குயிலுஞ்‌ சந்திரனும்‌ வருத்துதலும்‌, தாய்‌ பிறந்தபோதே கொல்லாமை இத்தகைய 
துன்பத்திற்கெல்லாம்‌ தன்னை உள்ளாக்கினமையமாம்‌. 'எனது தலைவர்‌ பிரியாது 


உடனிருப்பின்‌, மன்மதனுங்‌ குயிலுஞ்‌ சந்திரனுமென்னை வருத்தக்‌ காரணமில்லை, சிவ 


153 


பெருமான்‌ முதலியோர்மீது பழிகூற வழியில்லை யாகலின்‌ அவர்‌ சென்ற நெறியே 
எனக்குப்‌ பிழை செய்த தென்று கூறவேண்டிய தாயிற்று' எனத்‌ தலைவி தோழிக்குத்‌ 
தனது பிரிவாற்றாமையைக்‌ கூறியது இது. 


காமத்துப்பால்‌ முற்றும்‌ - நாலடியார்‌ முற்றும்‌. 


RRR 


பாட்டு முதற்குறிப்‌ பகராதி. 


நாலடியார்‌ - பாட்டு முதல்‌ குறிப்பு [செய்யுள்‌ எண்‌] 
அக்கேபோல்‌ அங்கை 123 / 13:3 
அகத்து ஆரே வாழ்வார்‌ 31 / 4:1 
அச்சம்‌ பெரிதால்‌ 81 / 9:1 

அடுக்கல்‌ மலை நாட 203 / 21:3 
அடைந்தார்ப்‌ பிரிவும்‌ 173 / 18:3 
அத்து இட்ட கூறை 281 / 29:1 

அம்‌ கண்‌ விசும்பின்‌ அகல்‌ 151 / 16:1 
அம்‌ கண்‌ விசும்பின்‌ அமரர்‌ 373 / 38:3 
அம்‌ கோட்டு அகல்‌ 372 / 38:2 
அம்பல்‌ அயல்‌ எடுப்ப 87 / 9:7 
அம்பும்‌ அழலும்‌ 89 / 9:9 

அரக்கு ஆம்பல்‌ நாறும்‌ 396 / 40:6 
அருகலது ஆகிப்‌ 261 / 27:1 

அரும்பு அவிழ்‌ தாரினான்‌ 390/ 39:10 
அரும்‌ பெறல்‌ கற்பின்‌ 381 / 39:1 
அரும்‌ பெறல்‌ யாக்கையைப்‌ 34 / 4:4 
அருளின்‌ அறம்‌ 321 / 33:1 

அலகு சால்‌ கற்பின்‌ 140 / 14:10 
அவ்வியம்‌ இல்லார்‌ 322 / 33:2 
அவமதிப்பும்‌ ஆன்ற 163 / 17:3 
அழல்‌ மண்டு போழ்தின்‌ 202 / 21:2 
அள்ளிக்‌ கொள்வன்ன 262 / 27:2 
அறம்‌ புகழ்‌ கேண்மை 82 / 9:2 
அறிமின்‌ அறநெறி 172 /18:2 


154 


அறியாப்‌ பருவத்து 171 / 18:1 
அறியாரும்‌ அல்லர்‌ 108 / 11:8 
அறிவது அறிந்து 74 / 8:4 
அறு சுவை உண்டி 1 / 1:1 


ஆகாது எனினும்‌ அகத்து 337 / 34:7 
ஆடு கோடு ஆகி 192 / 20:2 
ஆணம்‌ இல்‌ நெஞ்சத்து 374 / 38:4 
ஆமாபோல்‌ நக்கி 377 / 38:7 
ஆர்த்த அறிவினர்‌ 351 / 36:1 
ஆர்த்த பொறிய 280 / 29:10 
ஆவாம்‌ நாம்‌ ஆக்கம்‌ 32 / 4:2 

ஆ வேறு உருவின 118 / 12:8 
ஆள்‌ பார்த்து உழலும்‌ 200 / 2:10 
ஆற்றும்‌ துணையும்‌ 196 / 20:6 
ஆன்‌ படு நெய்‌ 239 / 24:9 


இச்‌ சார்வின்‌ ஏமாந்தேம்‌ 182 / 19:2 
இசைந்த சிறுமை 187 / 19:7 

இசையா ஒரு பொருள்‌ 111/ 12:1 
இசையாது எனினும்‌ இயற்றி 194 / 20:4 
இசையும்‌ எனினும்‌ 152 / 16:2 

இட்டு ஆற்றுப்பட்டு 288 / 29:8 

இடம்‌ பட மெய்ஞ்ஞானம்‌ 116 / 12:6 
இடும்பை கூர்‌ நெஞ்சத்தார்‌ 107 / 11:7 
இம்மி அரிசித்‌ துணையானும்‌ 94 / 10:4 
இம்மை பயக்குமால்‌ 132 / 14:2 
இம்மையும்‌ நன்று ஆம்‌ 294 / 30:4 
இமைக்கும்‌ அளவில்‌ 323 / 33:3 
இரவலர்‌ கன்று ஆக 279 / 28:9 
இருக்கை எழலும்‌ 143 / 15:3 

இரும்பு ஆர்க்கும்‌ காலர்‌ 122 / 13:2 
இல்லம்‌ இளமை 53 / 6:3 


155 


இல்லா இடத்தும்‌ 91 / 10:1 

இல்லாமை கந்தா 303 / 31:3 

இலங்கு நீர்த்‌ தண்‌ சேர்ப்ப 227 / 23:7 
இழித்தக்க செய்து 302 / 31:2 

இழைத்த நாள்‌ 6 / 1:6 

இளையான்‌ அடக்கம்‌ அடக்கம்‌ 65 / 7:5 
இற்‌ பிறப்பு இல்லார்‌ 310 / 32:10 

இற்‌ பிறப்பு எண்ணி 212 / 22:2 
இறப்பச்‌ சிறிது 99 / 10:9 

இறப்ப நினையுங்கால்‌ 174 / 18:4 
இறப்பவே தீய 223 / 23:3 

இன்பம்‌ பயங்தாங்கு 79 / 8:9 

இன்று ஆதும்‌ இந்நிலையே 359 / 36:9 
இன்றுகொல்‌ அன்றுகொல்‌ 36 / 4:6 
இன்னர்‌ இனையர்‌ எமர்‌ 205 / 21:5 
இன்னா இயைக 306 / 31:6 

இன்னா செயினும்‌ இனிய 76 / 8:6 
இன்னா செயினும்‌ விடற்பாலர்‌ 225 / 23:5 
இன்னா செயினும்‌ விடுதற்கு 226 / 23:6 
இன நன்மை இன்சொல்‌ 146 / 15:6 
இனியார்‌ தம்‌ நெஞ்சத்து 369 / 37:9 


ஈட்டலும்‌ துன்பம்‌ 270 / 28:10 
ஈண்டு நீர்‌ வையத்துள்‌ 109 / 11:9 
ஈதல்‌ இசையாது 181 / 19:1 
ஈனமாய்‌ இல்‌ இருந்து 198 / 20:8 


உடாஅதும்‌ உண்ணாதும்‌ 10 / 1:10 
உடுக்கை உலறி 141 / 15:1 
உடையார்‌ இவர்‌ என்று 150 / 16:10 
உண்டாய போழ்தின்‌ 284 / 29:4 
உண்ணான்‌ ஒளிநிறான்‌ 9 / 1:9 
உடைப்‌ பெருஞ்‌ செல்வரும்‌ 368 / 37:8 


உணர உணரும்‌ 247 / 25:7 

உபகாரம்‌ செய்ததனை 69 / 7:9 

உயிர்‌ போயார்‌ வெண்‌ தலை 40/5:10 
உருவிற்கு அமைந்தான்கண்‌ 230 / 24:10 
உருவும்‌ இளமையும்‌ 102/ 11:2 

உலகு அறியத்‌ தீரக்‌ 204 / 21:4 

உள்‌ கூர்‌ பசியால்‌ 286 / 29:6 
உள்ளத்தால்‌ நள்ளாது 128 / 13:8 
உள்ளத்து உணர்வுடையான்‌ 386 / 39:6 
உள்ளம்‌ ஒருவன்‌ உழையதா 370 / 38:10 
உளநாள்‌ சிலவால்‌ 324 / 33:4 

உறக்கும்‌ துணையது 38 / 4:8 
உறற்பால நீக்கல்‌ 104 / 11:4 

உறு புலி ஊன்‌ 193 / 20:3 

உறு புனல்‌ தந்து 185 / 19:5 

உறைப்பு அருங்‌ காலத்தும்‌ 184 / 19:4 


ஊக்கிக்‌ தாம்‌ கொண்ட 57 / 6:7 
ஊர்‌ அங்கண நீர்‌ 175 / 18:5 
ஊருள்‌ எழுந்த 80 / 9:10 

ஊறி உவர்த்தக்க 47 / 5:7 

ஊறு செய்‌ நெஞ்சம்‌ 379 / 38:9 


எஞ்ஞான்றும்‌ எம்‌ கணவர்‌ 385 / 39:5 
எத்துணையானும்‌ இயைந்த 272 / 28:2 
எந்‌ நிலத்து வித்து 243 / 25:3 

எம்மை அறிந்திலிர்‌ 165 / 17:5 

எய்தி இருந்த அவை 325 / 33:5 

எற்று ஒன்றும்‌ 140 / 15:10 

எறி என்று எதிர்‌ நிற்பாள்‌ 363 / 37:3 
எறி நீர்ப்‌ பெருங்‌ கடல்‌ 275 / 28:5 
என்னானும்‌ ஒன்று 5 / 1:5 

என்பாய்‌ உகினும்‌ 292 / 30:2 


156 


157 


என்றும்‌ புதியார்‌ 307 / 31:7 
என்னே மற்று இவ்‌ 320 / 33:10 
எனக்குத்‌ தாய்‌ ஆகியாள்‌ 15 / 2:5 
எனது எனது என்று 276 / 28:6 


ஏட்டைப்‌ பருவத்தும்‌ 358 / 36:8 
ஏதிலார்‌ செய்தது 228 / 23:8 
ஏமாந்த போழ்தின்‌ 378 / 38:8 
ஏற்ற கை மாற்றாமை 98 / 10:8 


ஒண்‌ கதிர்‌ வாள்‌ மதியம்‌ 176 / 18:6 
ஒரு நன்றி செய்தவர்க்கு 357 / 36:7 
ஒரு நீர்ப்‌ பிறந்து 236 / 24:6 

ஒரு புடை பாம்பு 148 / 15:8 

ஒருவர்‌ ஒருவரைச்‌ சார்ந்து 309 / 31:9 


ஓக்கிய ஒள்‌ வாள்‌ 129 / 13:9 
ஓதியும்‌ ஓதார்‌ 260 / 27:10 
ஓலைக்‌ கணக்கர்‌ ஒலி 397 / 40:7 


கட்கு இனியாள்‌ 384 / 39:4 

கடக்க அருங்‌ கானத்து 398 / 40:8 
கடகம்‌ செறிந்த தம்‌ 289 / 29:9 
கடமா தொலைச்சிய 290 / 30:10 
கடல்‌ சார்ந்தும்‌ இன்‌ நீர்‌ 245 / 25:5 
கடி எனக்‌ கேட்டும்‌ 364 / 37:4 
கடித்துக்‌ கரும்பினைக்‌ 156 / 16:6 
கடிப்பு இகு கண்‌ முரசம்‌ 90 / 10:10 
கடுக்கி ஒருவன்‌ 189 / 19:9 
கடுக்கெனச்‌ சொல்வற்று 348 / 35:8 
கடை எலாம்‌ காய்‌ பசி 297 / 30:7 
கடையாயார்‌ நட்பில்‌ 216 / 22:6 


கண்‌ கயல்‌ என்னும்‌ 395 / 40:5 


கண்‌ மூன்று உடையானும்‌ 400 / 40:10 
கணம்‌ கொண்டு சுற்றத்தார்‌ 25 / 3:5 
கண மலை நல்‌ நாட 353 / 36:3 
கப்பி கடவதாக்‌ 341 / 35:1 

கம்மம்‌ செய்‌ மாக்கள்‌ 393 / 40:3 
கரவாத திண்‌ அன்பின்‌ 305 / 31:5 
கருங்‌ கொள்ளும்‌ செங்‌ 387 / 39:7 
கருத்து உணர்ந்து கற்று 211 / 22:1 
கரும்பு ஆட்டி, கட்டி 35 / 4:5 
கருமமும்‌ உள்படா, 240 / 25:10 
கரும வரிசையால்‌ 249 / 25:9 

கல்‌ எறிந்தன்ன 66 / 7:6 

கல்‌ என்று தந்தை 253 / 26:3 

கல்‌ ஓங்கு உயர்‌ வரைமேல்‌ 283 / 29:3 
கல்‌ நனி நல்ல 334 / 34:4 

கல்லாக்‌ கழிப்பர்‌ 366 / 37:6 
கல்லாது நீண்ட ஒருவன்‌ 254 / 26:4 
கல்லாது போகிய நாளும்‌ 169 / 17:9 
கல்லாமை அச்சம்‌ 145 / 15:5 
கல்லாரே ஆயினும்‌ 139 / 14:9 
கல்வி கரை இல 135 / 14:5 
கழிந்தார்‌ இடு தலை 49 / 5:9 
கழுநீருள்‌ கார்‌ அடகேனும்‌ 217 / 22:7 
கள்ளார்‌ கள்‌ உண்ணார்‌ 157 / 16:7 
களர்‌ நிலத்துப்‌ பிறந்த 133 / 14:3 
கற்றதூஉம்‌ இன்றிக்‌ 314 / 32:4 
கற்றவும்‌ கண்‌ அகன்ற 330 / 34:10 
கற்றார்‌ உரைக்கும்‌ 250 / 26:10 
கற்று அறிந்த நாவினார்‌ 256 / 26:6 
கனை கடல்‌ தண்‌ சேர்ப்ப 138 / 14:8 
காணின்‌ குடிப்‌ பழி ஆம்‌ 84 / 9:4 
காதலார்‌ சொல்லும்‌ 73 / 8:3 

கால்‌ ஆடு போழ்தில்‌ 113 / 12:3 


158 


159 


காவாது ஒருவன்‌ 63 / 7:3 

காழ்‌ ஆய கொண்டு 342/ 35:2 

குஞ்சி அழகும்‌ 131 / 14:1 

குடநீர்‌ அட்டு 382 / 39:2 

குடரும்‌ கொழுவும்‌ 46 / 5:6 

குலம்‌ தவம்‌ கல்வி 333 / 34:3 
குற்றமும்‌ ஏனைக்‌ 220 / 23:10 
கூர்த்து நாய்‌ கெளவிக்‌ 60 / 7:10 
கேளாதே வந்து 20 / 3:10 
கொடியவை கூறாதி 388 / 39:8 
கொடுத்தலும்‌ துய்த்தலும்‌ 274 / 28:4 
கொய்‌ புல்‌ கொடுத்துக்‌ 340 / 35:10 
கொல்லை இரும்‌ புனத்துக்‌ 178 / 18:8 
கொலைஞர்‌ உலை ஏற்றித்‌ 331 / 34:1 
கொன்னே கழிந்தன்று 55 / 6:5 
கோட்டுப்பூப்‌ போல 215 / 22:5 
கோடு ஏந்து அகல்‌ அல்குல்‌ 354 / 36:4 
கோதை அருவிக்‌ 71 / 8:1 

கோள்‌ ஆற்றக்‌ கொள்ளாக்‌ 191 / 20:1 


சக்கரச்‌ செல்வம்‌ 346 / 35:6 

சாய்ப்‌ பறிக்க நீர்‌ திகழும்‌ 389 / 39:9 
சான்றாண்மை சாயல்‌ 142 / 15:2 
சான்றோர்‌ என மதித்துச்‌ 126 / 13:6 
சிதலை தினப்பட்ட 197 / 20:7 
சிறுகா பெருகா முறை 110/ 11:10 
சிறுகாலையே தமக்குச்‌ 328 / 33:8 
சீரியார்‌ கேண்மை 232 / 24:2 
செந்நெல்லால்‌ ஆய செழு முளை 367 / 37:7 
செம்மை ஒன்று இன்றி 85 / 9:5 
செய்கை அழிந்து 147 / 15:7 
செய்யாத செய்தும்‌ நாம்‌ 235 / 24:5 
செல்‌ சுடர்‌ நோக்கிச்‌ 393 / 40:4 


160 


செல்லா இடத்தும்‌ 149 / 15:9 

செல்வர்‌ யாம்‌ என்று 8/ 1:8 
செல்வுழிக்கண்‌ ஒருநாள்‌ 154/ 16:4 
செழும்‌ பெரும்‌ பொய்கையுள்‌ 352 / 36:2 
செறிப்பு இல்‌ பழங்‌ கூரைச்‌ 231 / 24:1 
செறுத்தோறு உடைப்பினும்‌ 222 / 23:2 
சென்றே எறிப 24 / 3:4 

சொல்‌ தளர்ந்து 13 / 2:3 

சொல்‌-தாற்றுக்‌ கொண்டு 313 / 32:3 


தக்காரும்‌ தக்கவர்‌ அல்லாரும்‌ 112 / 12:2 
தக்கோலம்‌ தின்று 43 / 5:3 

தண்டாச்‌ சிறப்பின்‌ 62 / 7:2 

தம்‌ அமர்‌ காதலர்‌ 392/ 40:2 

தம்கண்‌ அமர்பு இல்லார்‌ 336 / 34:6 
தம்மை இகழ்ந்தமை 58 / 6:8 

தம்மை இகழ்வாரைத்‌ 117 / 12:7 

தமர்‌ என்று தாம்‌ 229 / 23:9 

தலையே தவம்‌ முயன்று 365 / 37:5 
தவல்‌ அருந்‌ தொல்‌ கேள்வித்‌ 137 / 14:7 
தளிர்மேலே நிற்பினும்‌ 355 / 36:5 
தனது ஆகத்‌ தான்‌ 278 / 28:8 

தாம்‌ செய்‌ வினை 120 / 12:10 
தாமேயும்‌ இன்புறார்‌ 327 / 33:7 

தாழா, தளரா 14/ 2:4 

தான்‌ கெடினும்‌ தக்கார்‌ 70 / 8:10 

திருத்‌ தன்னை நீப்பினும்‌ 304 / 31:4 
திரு மதுகையாகத்‌ 291 / 30:1 

தினை அனைத்தே ஆயினும்‌ 344 / 35:4 
தினைத்‌ துணையர்‌ ஆகி 105 / 11:5 

தீம்‌ கரும்பு ஈன்ற 199 / 20:9 
துக்கத்துள்‌ தூங்கி 121 / 13:1 

துகள்‌ தீர்‌ பெருஞ்‌ செல்வம்‌ 2 / 1:2 


161 


துய்த்துக்‌ கழியான்‌ 273 / 28:3 
துன்பம்‌ பலநாள்‌ 54 / 6:4 
துன்பமே மீதூரக்‌ 50 / 6:10 
தெரியத்‌ தெரியும்‌ 168/ 17:8 

தெள்‌ நீர்க்‌ குவளை 44 / 5:4 
தெளிவு இலார்‌ நட்பின்‌ 219 / 22:9 
தோணி இயக்குவான்‌ 136 / 14:6 
தோற்‌ போர்வைமேலும்‌ 42 / 5:2 


நச்சியார்க்கு ஈயாமை 299 / 30:9 
நட்டார்க்கும்‌ நள்ளாதவர்க்கும்‌ 271 / 28:1 
நட்புநார்‌ அற்றன 12 / 2:2 

நடு ஊருள்‌ வேதிகை 96 / 10:6 
நடுக்குற்றுத்‌ தற்‌ சேர்ந்தார்‌ 93 / 10:3 
நம்மாலே ஆவர்‌ 301 / 31:1 
நயவார்கண்‌ நல்குரவு 267 / 27:7 
நரம்பு எழுந்து 153 / 16:3 

நரை வரும்‌ என்று 11/ 2:1 

நல்‌ ஆவின்‌ கன்று ஆயின்‌ 115/ 12:5 
நல்‌ நிலைக்கண்‌ தன்னை 248 / 25:8 
நல்ல குலம்‌ என்றும்‌ 195 / 20:5 
நல்லர்‌ பெரிது அளியர்‌ 298 / 30:8 
நல்லவை செய்யின்‌ 144 / 15:4 
நல்லவை நாள்தொறும்‌ 338 / 34:8 
நல்லார்‌ எனத்‌ தாம்‌ 221 / 23:1 
நல்லார்‌ நயவர்‌ இருப்ப 265 / 27:5 
நளி கடல்‌. . . . நல்கூர்ந்த 242 / 25:2 
நளி கடல்‌ . . .. நாள்‌ நிழல்‌ 166 / 17:6 
நறு மலர்த்‌ தண்‌ கோதாய்‌ 209 / 21:9 
நாப்‌ பாடம்‌ சொல்லி 312 / 32:2 
நாய்க்‌ கால்‌ சிறு விரல்போல்‌ 218 / 22:8 
நார்த்‌ தொடுத்து 26 / 3:6 

நால்‌ ஆறும்‌ ஆறாய்‌ 383 / 39:3 


162 


நாள்வாய்ப்‌ பெறினும்‌ 207 / 21:7 
நாறாத்‌ தகடேபோல்‌ 266 / 27:6 
நில நலத்தால்‌ 179 / 18:9 
நிலையாமை நோய்‌ 52 / 6:2 
நின்றன நின்றன நில்லா 4 / 1:4 
நீர்மையே அன்றி 287 / 29:7 
நீரினும்‌ நுண்ணிது நெய்‌ 282 / 29:2 
நீருள்‌ பிறந்து 350 / 36:10 

நுண்‌ உணர்வினாரொடு 233 / 24:3 
நுண்‌ உணர்வு இன்மை 251 / 26:1 
நெடுங்‌ காலம்‌ ஓடினும்‌ 68 / 7:8 
நெருப்பு அழல்‌ 124 / 13:4 

நேர்‌ அல்லார்‌ நீர்‌ அல்ல 72 / 8:2 
நேர்த்து நிகர்‌ அல்லார்‌ 64 / 7:4 


பகைவர்‌ பணிவு இடம்‌ 241 / 25:1 
படு மழை மொக்குளின்‌ 27 / 3:7 
பண்டம்‌ அறியார்‌ 48 / 5:8 

பரவா வெளிப்படா 88 / 9:8 
பராஅரைப்‌ புன்னை 246 / 25:6 
பருவம்‌ எனைத்து உள 18 / 2:8 

பல்‌ ஆவுள்‌ உய்த்துவிடினும்‌ 101 / 11:1 
பல்‌ ஆன்ற .. . . பாடு 252 / 26:2 
பல்‌ ஆன்ற .. . . வீயவும்‌ 106 / 11:6 
பல நாளும்‌ சென்றக்கால்‌ 159 / 16:9 
பல்லார்‌ அறியப்‌ பறை 86 / 9:6 

பல நாளும்‌ பக்கத்தார்‌ 214 / 22:4 
பழமை கந்தாகப்‌ 300/ 31:10 
பழையர்‌ இவர்‌ என்று 349 / 35:9 
பன்றிக்‌ கூழ்ப்‌ பத்தரில்‌ 257 / 26:7 
பனி படு சோலைப்‌ 17 / 2:7 
பாடமே ஓதிப்‌ 316 / 32:6 

பாம்பிற்கு ஒரு தலை 375 / 38:5 


163 


பாலால்‌ கழீஇ, பல நாள்‌ 258 / 26:8 
பாலோடு அளாய நீர்‌ 177 / 18:7 
பாவமும்‌ ஏனைப்‌ பழியும்‌ 295 / 30:5 
பிறந்த குலம்‌ மாயும்‌ 285 / 29:5 

பிறர்‌ மறையின்கண்‌ 158 / 16:8 

புக்க இடத்து அச்சம்‌ 83 / 9:3 

புணர்‌ கடல்‌ சூழ்‌ வையத்து 264 / 27:4 
புத்தகமே சாலத்‌ தொகுத்தும்‌ 318 / 32:8 
புதுப்‌ புனலும்‌ பூங்‌ குழையார்‌ 360 / 37:10 
புல்‌ நுனி மேல்‌ நீர்போல்‌ 29 / 3:9 
புல்லா எழுத்தின்‌ 155 / 16:5 

புல்லாப்‌ புன்‌ கோட்டிப்‌ 255 / 26:5 
புறத்துத்‌ தன்‌ இன்மை நலிய 308 / 31:8 
பெயற்பால்‌ மழை 97 / 10:7 

பெரியவர்‌ கேண்மை 125 / 13:5 
பெரியார்‌ பெரு நட்புக்‌ 77 / 8:7 
பெரியார்‌ பெருமை 170 / 17:10 
பெருகுவது போலத்‌ தோன்றி 234 / 24:4 
பெருங்‌ கடல்‌ ஆடிய 332 / 34:2 

பெரு நடை தாம்‌ பெறினும்‌ 343 / 35:3 
பெருமுத்தரையர்‌ பெரிது 200 / 20:10 
பெரு வரை நாட 186 / 19:6 

பெறுவது ஒன்று இன்றியும்‌ 335 / 34:5 
பெறுவது கொள்பவர்‌ 317 / 32:7 
பொத்த நூல்‌ கல்லும்‌ 376 / 38:6 
பொழிந்து இனிது நாறினும்‌ 259 / 26:9 
பொழிப்பு அகலம்‌ 319 / 32:9 


பொற்‌ கலத்து ஊட்டிப்‌ 345 / 35:5 
பொற்‌ கலத்துப்‌ பெய்த 206 / 21:6 
பொறுப்பர்‌ என்று 161/ 17:1 

பொன்‌ நிறச்‌ செந்நெல்‌ 269 / 27:9 
பொன்னே கொடுத்தும்‌ 162/ 17:2 


164 


மக்களால்‌ ஆய 37/4:7 

மடி திரை தந்திட்ட 224 / 23:4 
மதித்து இறப்பாரும்‌ 61 / 7:1 

மரீஇ, பலரொடு 220 / 22:10 

மல்கு திரைய கடற்‌ கோட்டு 263 / 27:3 
மல்லல்‌ மா ஞாலத்து 296 / 30:6 
மலை நலம்‌ உள்ளும்‌ 356 / 36:6 
மலைமிசைத்‌ தோன்றும்‌ 21 / 3:1 
மழை திளைக்கும்‌ மாடம்‌ 361 / 37:1 
மற்று அறிவாம்‌ 19 / 2:9 

மறுமைக்கு வித்து 183 / 19:3 
மறுமையும்‌ இம்மையும்‌ 95 / 10:5 
மன்றம்‌ கறங்க 23 / 3:3 

மன்னர்‌ திருவும்‌ 167 / 17:7 
மனத்தால்‌ மறு இலரேனும்‌ 180 / 18:10 
மனைப்பாசம்‌ கைவிடாய்‌ 130 / 13:10 
மாக்‌ கேழ்‌ மட நல்லாய்‌ 41 / 5:1 
மாண்ட குணத்தொடு 56 / 6:6 
மாற்றாராய்‌ நின்று 67 / 7:7 

மான அருங்‌ கலம்‌ நீக்கி 40 / 4:10 
முட்டிகை போல 208 / 21:8 

முட்டு உற்ற போழ்தில்‌ 238 / 24:8 
முயங்காக்கால்‌ பாயும்‌ 391 / 40:1 
முல்லை முகை முறுவல்‌ 45 / 5:5 
முலைக்கண்ணும்‌ முத்தும்‌ 399 / 40:9 
முற்றல்‌ சிறு மந்தி 237 / 24:7 

முன்‌ துற்றும்‌ துற்றினை 190 / 19:10 
முன்னரே சாம்‌ நாள்‌ 92 / 10:2 

மூப்பு மேல்‌ வாராமை 326 / 33:6 
மெய்ஞ்‌ ஞானக்‌ கோட்டி 311 / 32:1 
மெய்‌ வாய்‌ கண்‌ மூக்கு 59 / 6:9 
மெல்லிய நல்லாருள்‌ 188 / 19:8 

மை தீர்‌ பசும்‌ பொன்மேல்‌ 347 / 35:7 


165 


யாஅர்‌ உலகத்து 119 / 12:9 

யாஅர்‌ ஒருவர்‌ 127 / 13:7 
யாக்கையை யாப்புடைத்தாப்‌ 28 / 3:8 
யாம்‌ ஆயின்‌ எம்‌ இல்லம்‌ 293 / 30:3 
யானை அனையவர்‌ நண்பு 213 / 22:3 
யானை எருத்தம்‌ பொலிய 3 / 1:3 


வடு இலா வையத்து 114 / 12:4 
வயாவும்‌ வருத்தமும்‌ 201 / 21:1 
வலவைகள்‌ அல்லாதார்‌ 268 / 27:8 
வழங்காத செல்வரின்‌ 277 /28:7 
வழுக்கு எனைத்தும்‌ 362 / 37:2 
வளம்‌ பட வேண்டாதார்‌ 103 / 11:3 
வற்றி மற்று ஆற்றப்‌ 78 / 8:8 
வாழ்நாட்கு அலகா 22 / 3:2 

வான்‌ இடு வில்லின்‌ (கடவுள்‌ வாழ்த்து) 0 
விரி நிற நாகம்‌ 164 / 17:4 

விருப்பு இலார்‌ இல்லத்து 210/ 21:10 
விழைந்து ஒருவர்‌ தம்மை 339 / 34:9 
விளக்கு ஒளியும்‌ 371 / 38:1 
விளக்குப்‌ புக இருள்‌ 51 / 6:1 
வினைப்‌ பயன்‌ வந்தக்கால்‌ 33 / 4:3 
வெறி அயர்‌ வெங்‌ 16 / 2:6 
வெறுமை இடத்தும்‌ 329 / 33:9 
வென்றிப்‌ பொருட்டால்‌ 315 / 32:5 
வேம்பின்‌ இலையுள்‌ 244 / 25:4 
வேற்றுமை இன்றிக்‌ கலந்து 75 / 8:5 
வைகலும்‌ வைகல்‌ 39 / 4:9 
வைப்புழிக்‌ கோட்படா 134 / 14:4 


